பாகம்‌ -4 


ஏசாயா - மல்கியா 


புஸ்தகங்கள்‌ 


8௮ 00௦ [தமிழ்‌] ஆடியோவிலும்‌ இதே வேத பாடங்கள்‌ இருக்கின்றன! 


அவைகள்‌ அனைத்தும்‌ இந்த பாடங்களுக்கு பொருந்தும்‌ வகையில்‌ 
வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்களுக்கு - ஏற்ப 
இவைகளிலுள்ள பாகங்களுக்கு - ஏற்ப 
பக்கங்களுக்கும்‌ - ஏற்ப 
உங்கள்‌ வசதிக்கென்று செய்யப்பட்டிருக்கின்றன! 


“பைபிளைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌”” - பாகம்‌-4 
(ஏசாயா - மல்கியா புஸ்தகங்கள்‌ வரை) 
82 Youlube [தமிழ்‌] ஆடியோ வேத பாடங்களை நீங்கள்‌ கேட்க விரும்பினால்‌ 
பஷ கீழ்காணும்‌ பாகை பயன்படுத்தவும்‌: 


https://www.youtube.com/playlist?list=PL8ZKQeOJ-f2zrAi31KBAOWO PwRwHLOvO 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஏசாயா - பக்கம்‌ |1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 4 - பகுதி 1 


1. இந்த நாளில்‌ நாம்‌ ஏசாயா புத்தகத்தைக்‌ கற்றுக்கொள்ளுமுன்பு, பழைய 
ஏற்பாட்டிலுள்ள தீர்க்கதரிசிகளின்‌ புத்தகங்களுக்கு அறிமுகமாக சில 
காரியங்களை நாம்‌ அறிந்துகொள்ளுவோம்‌. 


பழைய ஏற்பாடில்‌, மொத்தம்‌ பதினாறு தீர்க்கதரிசிகள்‌ தாங்கள்‌ கண்ட 
தரிசனங்களைப்‌, புத்தகங்களாக எழுதி வைத்துள்ளனர்‌ 


இந்தத்‌ தீர்க்கதரிசிகளில்‌, நான்கு பேர்‌ பெரிய தீர்க்கதரிசிகள்‌ என்றும்‌, மீதி 
பன்னிரெண்டு பேர்‌ சிறிய தீர்க்கதரிசிகள்‌ என்றும்‌ அழைக்கப்படுகின்றனர்‌. எதன்‌ 


அடிப்படையில்‌? - அவர்கள்‌ எழுதியுள்ள அந்தப்‌ புத்தகங்களின்‌ அளவின்‌ 
அடிப்படையிலேதான்‌. நீண்ட புத்தகங்களை எழுதியிருந்தவர்களே, பெரிய 
தீர்க்கதரிசிகள்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. சிறிய புத்தங்களை 


எழுதியிருந்தவர்கள்‌, சிறிய தீர்க்கதரிசிகள்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. 


இந்த தீர்க்கதரிசிகளில்‌, சிலர்‌ தங்கள்‌ தீர்க்கதரிசனங்களை இஸ்ரவேல்‌ மக்களுக்கும்‌, 
சிலர்‌ யூதாவின்‌ மக்களுக்கும்‌, சிலர்‌ புறஜாதிகளுக்கும்‌ எழுதியுள்ளனர்‌. 


இனி இந்தத்‌ தீர்க்கதரிசனப்‌ புத்தகங்களை நாம்‌ ஒவ்வொன்றாகக்‌ 
கற்றுக்கொள்ளுவோம்‌. 


முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புத்தகம்‌ 


1. ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன்‌ ஒரு நீண்ட புத்தகத்தை எழுதி 
இருப்பவன்‌. அவன்‌ பெரும்பாலும்‌ யூதாவின்‌ மக்களுக்கே, தன்னுடைய 
புத்தகத்தை எழுதியிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ மக்களுக்கும்‌, ஒரு சில 
தீர்க்கதரிசனங்களை எழுதியிருக்கிறான்‌. 


2. ஏசாயா 1:1-3 - ஏசாயா, யூதா மக்களை ஒரு மாடுக்கும்‌, கழுதைக்கும்‌ ஒப்பிடுகிறான்‌ 
- ஏன்‌? - மாடும்‌, கழுதையும்‌ மந்த புத்தி உடையவைகளாயிருந்தாலும்‌, தங்கள்‌ 
எஜமான்‌ யார்‌ என்பதை நன்கு அறிந்தவைகள்‌ ஆகும்‌. ஆனால்‌ யூதா மக்களுக்கோ 
தங்கள்‌ எஜமான்‌ யாரென்றே தெரியவில்லை என்று ஏசாயா கூறுகிறான்‌. 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - ஏசாயா 


3. அடுத்து, யூதா தேசம்‌ முழுவதும்‌ எதனால்‌ நிறைந்திருந்தது என்று ஏசாயா 
கூறுகிறான்‌? - ஏசாயா 2:8 - விக்கிரகங்களால்‌. 


ஆனால்‌, அந்த விக்கிரகங்களைப்‌ பற்றி ஏசாயா கூறும்‌ தீர்க்கதரிசனம்‌ என்ன? 
- ஏசாயா 2:18 - ஒரு நாள்‌ வரும்‌, அப்பொழுது அந்த விக்கிரகங்கள்‌ 
அனைத்தும்‌ கட்டோடு அழிந்து போகும்‌ என்கிறான்‌. எப்படி? - ஜனங்கள்‌ 
அவைகளை ஒன்றுக்கும்‌ உதவாத பொருட்கள்‌ என்று அறிந்து, 
மூஞ்சூறுகளுக்கும்‌, வெளவால்களுக்கும்‌, அவைகளைத்‌ தூக்கி எறிந்து 
விடுவார்கள்‌ என்கிறான்‌. அதற்கு என்ன அர்த்தம்‌? 


மூஞ்சூறுகள்‌ வாழும்‌ இடம்‌ எது? பூமியின்‌ குழிகள்‌ அல்லது பொந்துகள்‌. 


வெளவால்கள்‌ வாழும்‌ இடம்‌ எது? யாரும்‌ வசிக்காத பாழடைந்த கட்டிடங்கள்‌. 


இங்கே, ஏசாயா, தீர்க்கதரிசனமாகக்‌ கூறுவது என்ன? ஒரு நீண்ட காலத்துக்குப்‌ 
பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையின்‌ நேரத்தில்‌, 
ஜனங்கள்‌, தங்கள்‌ விக்கிரகங்கள்‌ அனைத்தும்‌ வீணானவைகள்‌ என்று அறிந்து, 
அவைகளை மூஞ்சுறுகளும்‌ வெளவால்களும்‌ வாழும்‌ இடங்களாகிய பூமியின்‌ 
குழிகளுக்குள்ளும்‌, பாழடைந்த கட்டிடங்களுக்குள்ளும்‌ தூக்கி எறிந்து 
விடுவார்கள்‌ என்கிறான்‌. 


கொலோசெயர்‌ 3:5ம்‌ வசனத்தின்படி, பொருளாசையும்‌ விக்கிரகாராதனைக்குச்‌ 
சமமே. ஆகவே, அந்தக்‌ கடைசி காலங்களில்‌ மக்கள்‌, தாங்கள்‌ தவறான 
வழியில்‌ சம்பாதித்திரந்த பணத்தை, வீணானது என்று அறிந்து, 
அவைகளையும்‌ தூக்கி எறிந்து விடுவார்கள்‌ என்பதே அதின்‌ கருத்து ஆகும்‌. 


4. ஏசாயா அடுத்து என்ன தீர்க்கதரிசனம்‌ கூறுகிறான்‌? - ஏசாயா 3:16-26. 
பாபிலோனின்‌ ராஜாவான நேபுகாத்‌ நேச்சார்‌, எருசலேமை முற்றகையிட்டு, 
எருசலேமின்‌ பெண்களைப்‌ பாபிலோனுக்குச்‌ சிறைபிடித்துச்‌ செல்லும்போது, 
அவர்களுக்குச்‌ சம்பவிக்கப்போவதையும்‌ ஏசாயா எழுதுகிறான்‌. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ சேனை வீரர்கள்‌ அந்த யூதா பெண்களை என்ன 
செய்வார்களாம்‌. அவர்களுடைய தலையை மொட்டையடித்து, அவர்கள்‌ 
வஸ்திரங்களை உரிந்துகொண்டு, தெருவில்‌ அவர்களை நிர்வாணமாக நடக்க 
வைத்து, வேடிக்கை பார்ப்பார்கள்‌ என்றும்‌, அவர்களுக்குப்‌ பாலியல்‌ 
கொடுமைகளையும்‌ செய்வார்கள்‌ என்றும்‌ கூறுகிறான்‌. 


அதே போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையின்‌ 
போதும்‌, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பெண்களுக்கும்‌, அதே 
போன்ற காரியங்கள்‌ சம்பவிக்கும்‌ என்று வேத வல்லுநர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 1 - பழைய ஏற்பாடூ - ஏசாயா - பக்கம்‌ 3 


5. ஆனால்‌ அதே நேரம்‌ அந்த யூதா மக்கள்‌ தங்கள்‌ தவறுகளை உணர்ந்து, 
தங்கள்‌ பாவங்களிலிருந்து மனம்‌ திரும்பும்போதோ, பல நல்ல காரியங்கள்‌ 
அவர்களுக்குச்‌ சம்பவிக்கும்‌ என்றும்‌ ஏசாயா தீர்க்கதரிசனமாக அறிவிக்கிறான்‌. 
அவைகள்‌ என்னென்ன? 


i. முதலாவதாக, ஏசாயா 30:19-21 
11. இரண்டாவதாக, ஏசாயா 40:31 
111. மூன்றாவதாக, ஏசாயா 41:10-13 
iv. நான்காவதாக, ஏசாயா 43:1,2 மற்றும்‌ 25 


6. இவை எல்லாவற்றையும்‌ விட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
வாழ்க்கையில்‌ சம்பவிக்கப்போகும்‌ பல காரியங்களையும்‌, அவர்‌ பிறப்பதற்கு 
சுமார்‌ எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே, ஏசாயா மிகவும்‌ துல்லியமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கூறியிருக்கிறான்‌. 


1. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின்‌ பிறப்பு: - ஏசாயா 7:14 


11. இரண்டாவதாக, இயேசுவானவரின்‌ பிறப்பு மரணம்‌, அவரின்‌ ஆளுகை: 
- ஏசாயா 9:6 


111. மூன்றாவதாக, இயேசுவானவரின்‌ மேல்‌ உள்ள அபிஷேகம்‌: 
- ஏசாயா 11:1-4; 61:1-3 
17. நான்காவதாக, இயேசுவானவரின்‌ ஊழியம்‌: - ஏசாயா 42:1-4 
ஏ. ஐந்தாவதாக, இயேசுவானவரின்‌ பாடுகள்‌: - ஏசாயா 52:13-15; 53:1-12 
ம. ஆறாவதாக, இயேசுவானவரின்‌ உயிர்த்தெழுதல்‌: - ஏசாயா 25:8,9 
vii. ஏழாவதாக, இயேசுவானவரின்‌ இரண்டாம்‌ வருகை: - ஏசாயா 35:4-10 


viii. எட்டாவதாக, இந்த பூமியில்‌, இயேசுவானவரின்‌ ஆயிர வருட அரசாட்சி: 
- ஏசாயா 11:6-9 


12. ஒன்பதாவதாக, புதிய பூமியில்‌ இயேசுவானவரின்‌ நித்திய ஆளுகை: 
- ஏசாயா 65:19-24 


%. பத்தாவதாக, இயேசுவானவரின்‌ ஆளுகை - ஏசாயா 32:1,2. 


இவைகள்‌ அனைத்தும்‌, மிகத்துல்லியமாக நிறைவேறியதை நாம்‌ புதிய 
ஏற்பாடின்‌ புத்தகங்கள்‌ மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம்‌. 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - எரேமியா 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 4 - பகுதி 2 


எரேமியா, புலம்பல்‌ 


1. எரேமியா, புலம்பல்‌ ஆகிய 2 இந்த புத்தகங்களையுமே எரேமியா தான்‌ 
எழுதியுள்ளான்‌. எரேமியா புத்தகம்‌ ஒரு நீண்ட புத்தகமாக இருப்பதால்‌, 
எரேமியா தீர்க்கதரிசியும்‌ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவே கருதப்படுகிறான்‌. 
இந்த 2 புத்தகங்களிலும்‌ அவன்‌ யூதா ஜனத்தைக்‌ குறித்தே தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்திருக்கிறான்‌. 


முதலாவதாக இன்று எரேமியா புத்தகத்தைக்‌ கற்றுக்கொள்வோம்‌. 


2. யார்‌ இந்த எரேமியா? - எரேமியா 1:1 - அவன்‌ இல்க்கியா என்ற ஒரு 
ஆசாரியனின்‌ குமாரன்‌. எனவே, அவன்‌ ஒரு நல்ல பக்தி மார்க்கத்தின்‌ 
பின்னணியிலே வளர்ககப்பட்டவன்‌ 


3. கர்த்தர்‌ எரேமியாவைத்‌ தமமுடைய ஊழியக்காரனாக எப்பொழுது தெரிந்து 
கொண்டார்‌? - எரேமியா 1:5 - அவன்‌ பிறப்பதற்கு முன்பாகவே - அது 
எப்படி முடியும்‌? சங்கீதம்‌ 139: 14-16 - தாயின்‌ கருவில்‌ ஒரு குழந்தை 
உருவாகும்‌ போதே, தேவன்‌ அதை பொறுப்பெடுத்துக்கொண்டு, சகலத்தையும்‌ 
அவருடைய திட்டத்தின்படியே உருவாக்குகிறார்‌. எனவே ஒரு குழந்தையை 
உருவாக்கும்‌ முன்பதாகவே கர்த்தர்‌ அது எப்படி வாழ வேண்டும்‌ என்பதைத்‌ 
திட்டமிட்டு விடுகிறார்‌. எனவே, கர்த்தருக்கு, ஒரு மனிதன்‌ பிறக்குமுன்பே 
அவனைத்‌ தம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கமுடியும்‌. 


4. கர்த்தர்‌ எரேமியாவை வெளிப்படையாக எப்பொழுது தம்முடைய ஊழியத்துக்கு 
அழைத்தார்‌? - எரேமியா 1:6-7 - அவன்‌ சிறு பிள்ளையாக இருக்கும்போதே. 
அதாவது, அவனுக்கு 12 வயது ஆகுமுன்பே - ஏன்‌? 
ஒரு பிள்ளைக்கு பன்னிரெண்டு வயது ஆகும்‌ வரை வேதம்‌ அவனை ஒரு 
சிறு பிள்ளை என்றே அழைக்கிறது. - மாற்கு 5:41,42 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - எரேமியா - பக்கம்‌ 2 


5. எரேமியா யூதா ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ உரைத்தபோது, 
அவர்கள்‌ அவனுக்கு என்ன செய்தார்கள்‌? 


1. முதலாவதாக, எரேமியா 11:21 - அவனுடைய சொந்த ஊர்‌ ஜனங்களே, 
அவனைக்‌ கொன்றுவிடுவதாக மிரட்டினார்கள்‌. 

11. இரண்டாவதாக, எரேமியா 20:1-2 - எருசலேம்‌ தேவாலயத்தின்‌ பிரதான 
விசாரணைக்‌ கர்த்தன்‌, எரேமியாவை அடித்து, சிறைச்சாலையில்‌ போட்டான்‌. 

111. மூன்றாவதாக, எரேமியா 268,6 - பிரபுக்களும்‌, ஆசாரியர்களும்‌ 
எரேமியாவைக்‌ கடிந்துகொண்டு, அவன்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரன்‌ என்றார்கள்‌. 

iv. நான்காவதாக, எரேமியா 28:1-4 - அனனியா என்பவன்‌, எரேமியா யூதா 
ஜனத்திற்குக்‌ கூறிய எச்சரிக்கைகளுக்கு முற்றிலும்‌ விரோதமான ஒரு கள்ளத்‌ 
தீர்க்கதரிசனத்தைக்‌ கூறி, எரேமியாவைப்‌ பரிகாசம்‌ செய்தான்‌. 


6. எரேமியா அந்த யூதா ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருந்தான்‌? 
கர்ததரே உங்களை பாபிலோனின்‌ ராஜாவின்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கிறபடியால்‌ 
நீங்கள்‌ யாரும்‌ பாபிலோன்‌ ராஜாவுக்கு எதிர்த்து நின்று உங்களுடைய தண்டனை 
களைக்‌ கூட்டிக்கொள்ளாதீர்கள்‌ என்றான்‌. அதாவது, அவனுடைய ஆட்சியை 


ஏற்றுக்கொள்ளுங்கள்‌ என்று சொல்லியிருந்தான்‌. - எரேமியா 27:11-13 


மேலும்‌, மக்கள்‌ இதை எளிதில்‌ புரிந்துகொள்ளும்படிக்கு, மரத்தில்‌ ஒரு சிறு 
நுகத்தைச்செய்து, எரேமியா அதைத்‌ தன்‌ கழுத்திலும்‌ தொங்கவிட்டுமிருந்தான்‌. 
ஆனால்‌, அனனியாவோ அந்த நுகத்தை எரேமியாவின்‌ கழுத்திலிருந்து 
பிடுங்கி, அதை உடைத்துப்‌ போட்டான்‌. 


அனனியா அப்படிச்‌ செய்ததற்குத்‌ தேவன்‌ அவனுக்குக்‌ கொடுத்த தண்டனை 
என்ன? - எரேமியா 28:16,17 - அந்த வருடத்திலேயே அவன்‌ சாவான்‌ என்றார்‌. 
அப்படியே அவன்‌ செத்துப்போனான்‌. 


7. மேலும்‌, எரேமியா 36ம்‌ அதிகாரத்தில்‌. - கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌, தாம்‌ 
இஸ்ரவேல்‌, யூதா மற்றும்‌ பிற தேசத்து மக்களைக்‌ குறித்து உரைத்திருந்த 
எச்சரிப்புகளை, ஒரு புஸ்தகச்‌ சுருளில்‌ எழுதும்படி கூறினார்‌. அதை ராஜா, 
பிரபுக்கள்‌, மற்றும்‌ மக்கள்‌ முன்பாக வாசிக்கும்படியும்‌ தேவன்‌ எரேமியாவுக்குக்‌ 
கட்டளையிட்டார்‌. அப்படியே எரேமியா அனைத்து எச்சரிப்புகளையும்‌ ஒரு 
புஸ்தகச்‌ சுருளில்‌ எழுதி, அதை வாசிக்க ஆரம்பித்தான்‌. அப்பொழுது 
யூதாவின்‌ ராஜா அதை ஒரு சூரிக்கத்தியால்‌ அறுத்து, தனக்கு அருகில்‌ 
கணப்பிலிருந்த தீயில்‌ போட்டுவிட்டான்‌. 


பக்கம்‌ 3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - எரேமியா 


10. 


11. 


12. 


. அதுமட்டுமல்ல, எரேமியாவைத்‌ தண்டிக்கத்‌ தனக்கு முன்பாகக்‌ கொண்டு 


வரும்படியும்‌ அந்த ராஜா தன்‌ ஊழியக்காரருக்குக்‌ கட்டளையிட்டான்‌. 
ஆனால்‌ தேவன்‌ அவனை மறைத்துவைத்தபடியால்‌ அவன்‌ காப்பாற்றப்பட்டான்‌. 
- எரேமியா 36:20-26 


. அடுத்து, எரேமியா 38:4-13 - சிதேக்கியா என்ற ஒரு யூதா ராஜாவின்‌ காலத்தில்‌, 


அவனுடைய பிரபுக்கள்‌ எரேமியாவைக்‌ கொல்லும்படி, தண்ணீர்‌ இல்லாத ஒரு 
கிணற்றுக்குள்ளே போட்டார்கள்‌. கிணற்றின்‌ உளையிலே அவன்‌ மூழ்கிச்‌ 
சாகும்படி, அப்படிச்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌ ஒரு எத்தியோப்பியன்‌ மூலம்‌ 
தேவன்‌ எரேமியாவைக்‌ காப்பாற்றினார்‌. 


இப்படி எரேமியாவைக்‌ கொன்று போட பல முயற்சிள்‌ எடுக்கப்பட்டாலும்‌ 
ஒவ்வொரு முறையும்‌, கர்த்தரே எரேமியாவைக்‌ காப்பாற்றினார்‌. அவன்‌ 
உரைத்த அனைத்து தீர்க்கதரிசனங்களுமே அவன்‌ சொன்னபடியே 
நிறைவேறின. பாபிலோனிய ராஜா வந்து, யூதா ஜனங்களைச்‌ சிறைபிடித்துக்‌ 
கொண்டு சென்றான்‌ - எரேமியா 39:1-10 


இந்த எரேமியா யூதா ஜனங்களைக்‌ குறித்து தேவனின்‌ பல எச்சரிப்புகளை 
அறிவித்திருந்த போதிலும்‌, அவர்களுக்கு ஒரு  நற்செய்தியையும்‌ 
தேவனிடமிருந்து பெற்று அறிவித்தான்‌. அது என்ன? - எரேமியா 29:10. 
பாபிலோனில்‌ எழுபது வருட சிறையிருப்புக்குப்‌ பின்பு, யூதா ஜனங்களில்‌ 
சிலர்‌, எருசலேமுக்குத்‌ திரும்புவார்கள்‌ என்பதே அந்த நற்செய்தி ஆகும்‌. 


மேலும்‌, நீண்ட காலம்‌ கழித்து சம்பவிக்கப்‌ போகும்‌ இன்னொரு 
நற்செய்தியையும்‌ எரேமியா மூலம்‌ தேவன்‌ அறிவித்தார்‌. அது என்ன? - 
எரேமியா 33:15-17 - இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய நீதியை இந்த பூமியிலே 


நிறைவேற்றப்போகிற அவருடைய கிளையாக அதாவது பிதாவுடைய 
ரூபத்திலேயே, இந்த பூமிக்கு வருவார்‌ என்று அறிவித்தான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - புலம்பல்‌ - பக்கம்‌ 


புலம்பல்‌ 


. எரேமியா எதைக்‌ குறித்துப்‌ புலம்புகிறான்‌? - தன்னுடைய சொந்தப்‌ பாடுளைக்‌ 
குறித்தா? - அல்ல - புலம்பல்‌ 1:1 


எருசலேம்‌ நகரம்‌ பாழாய்‌ போனதினிமித்தமே, அவன்‌ புலம்பினான்‌. ஒரு 
காலத்தில்‌ கெம்பீரமாக நின்ற எருசலேம்‌ நகரம்‌, இப்பொழுது பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ தாக்குதல்களினால்‌ பாழடைந்து மண்மேடாகக்‌ கிடக்கிறதே, என்று 
அந்தக்‌ காட்சியைக்‌ காணச்‌ சகிக்க முடியாமலேயே புலம்புகிறான்‌. 


. ஆனால்‌ அப்பொழுதும்‌, எரேமியா அந்த யூதா ஜனங்களைப்‌ பார்த்து, நான்‌ 
கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கொடுக்க இருக்கிற தண்டனைகளைப்பற்றி பல முறை 
எச்சரித்தேனே - ஆனாலும்‌ நீங்கள்‌ யாரும்‌ எனக்குச்‌ செவி 
கொடுக்கவில்லையே. எனவே, இப்பொழுது நன்றாகத்‌ துன்பப்படுங்கள்‌ என்று 
அவர்கள்‌ மேல்‌ சாடினானா? - இல்லை 


. ஒரு உண்மையான பாரத்துடனேயே எருசலேமுக்காகப்‌ புலம்பினான்‌. 


அவன்‌ எப்படி எப்படியெல்லாம்‌ எருசலேமுக்காகப்‌ புலம்பினான்‌ 
- புலம்பல்‌ 2:10,11 4:2,3 மற்றும்‌ 5:14-16 மற்றும்‌ 18 


. அதே நேரம்‌ தேவன்‌ இப்படிப்பட்ட ஒரு அழிவை அனுமதித்து விட்டாரே என்று 
எரேமியா தேவன்‌ மேல்‌ குறை சொல்லிக்கொண்டிருந்தானா? - அதுவும்‌ 
கிடையாது. மாறாக, அந்த வேதனையான சூழ்நிலையிலும்‌ தேவனைத்‌ 
துதிக்கவே செய்தான்‌ - புலம்பல்‌ 3:22,23 மற்றும்‌ 31-33, 5:19 


எரேமியா, இந்த புலம்பல்‌ புத்தகத்தை, எப்படி அமைத்திருந்தான்‌? 


. எபிரேய மொழியில்‌ மொத்தம்‌ 22 எழுத்துக்கள்‌ உண்டு. எனவே மூலபாஷையில்‌, 
தன்னுடைய புத்தகத்தின்‌ 1,2,4 மற்றும்‌ 5 அதிகாரங்களில்‌ ஒவ்வொரு 
அதிகாரத்திலும்‌ ஒவ்வொரு வசனத்தையும்‌ ஆரம்பிக்கும்‌ போது, வரிசையாக, 
ஒவ்வொரு எபிரேய எழுத்தை வைத்தே ஆரம்பித்திருக்கிறான்‌. 


எனவே தான்‌ இந்த நான்கு அதிகாரங்களிலும்‌ ஒவ்வொரு அதிகாரத்திலும்‌ 22 
வசனங்களே உள்ளன. 

ஆனால்‌ 3ம்‌ அதிகாரத்தில்‌ மட்டும்‌, ஒவ்வொரு மூன்று வசனங்களையும்‌, 
வரிசையாக ஒவ்வொரு எபிரேய எழுத்தை வைத்து ஆரம்பித்து 
எழுதியிருப்பதால்‌, இந்த அதிகாரத்தில்‌ மட்டும்‌ 66 வசனங்கள்‌ உள்ளன. 


4 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - எசேக்கியேல்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 4 - பகுதி 3 


எசேக்கியேல்‌ 


பாடம்‌- 1 


1. பாபிலோன்‌ ராஜாவான நேபுகாத்‌ நேச்சார்‌, எருசலேமின்‌ மேல்‌ மூன்று முறை 
படையெடுத்து வந்து, அதை முற்றிலும்‌ அழித்துப்‌ போட்டதுமல்லாமல்‌, 
இலட்சக்கணக்கான யூதர்களை, தன்‌ தேசத்திற்குச்‌ சிறைக்‌ கைதிகளாகவும்‌ 
பிடித்துச்சென்றான்‌. 


2. அவனுடைய இரண்டாவது படையெடுப்பின்‌ போது, அப்படிச்‌ சிறைக்‌ 
கைதிகளாகப்‌ பிடித்துச்செல்லப்பட்டவர்களில்‌ ஒருவன்தான்‌ இந்த எசேக்கியேல்‌. 
எனவே எசேக்கியேல்‌ பாபிலோனில்‌ ஒரு சிறைக்கைதியாக இருக்கும்போதே, 
இந்தப்‌ புத்தகத்தை எழுதுகிறான்‌. 


3. அவன்‌, நேபுகாத்‌ நேச்சார்‌ எருசலேமின்‌ மேல்‌ மூன்றாவது முறை 
படையெடுத்துச்‌ செல்லும்போது, என்னென்ன காரியங்கள்‌ எல்லாம்‌ சம்பவிக்கும்‌ 
என்பதைப்‌ பிரதானமாகச்‌ சொல்லும்‌ தீர்க்கதரிசனங்ளே, இந்த எசேக்கியேல்‌ 
புத்தகமாகும்‌. 


4. இந்தப்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ மூன்று அதிகாரங்களிலும்‌, எசேக்கியேலைக்‌ கர்த்தர்‌ 
ஊழியத்திற்கு அழைத்ததின்‌ விபரங்களை, நாம்‌ அறிந்து கொள்ளுகிறோம்‌. 


5. இந்தப்‌ புத்தகத்தின்‌ நான்காம்‌ அதிகாரத்திலிருந்து, இருபத்து நான்காம்‌ 
அதிகாரம்‌ வரையிலும்‌, பாபிலோனிய ராஜாவின்‌, மூன்றாவது முற்றுகைக்‌ 
காலத்தில்‌ எருசலேமுக்கு நடக்கப்போகும்‌ அழிவுகளைக்‌ குறித்து, எசேக்கியேல்‌ 
எழுதுகிறான்‌. 


6. இந்தப்‌ புத்தகத்தின்‌ இருபத்து ஐந்தாம்‌ அதிகாரத்திலிருந்து, முப்பத்து 
இரண்டாம்‌ அதிகாரம்‌ வரையிலும்‌, எருசலேமைச்‌ சுற்றி இருக்கும்‌ புறஜாதிகள்‌ 
மேல்‌ வர இருக்கும்‌, தேவனுடைய நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து, எசேக்கியேல்‌ 
எழுதுகிறான்‌. 


if 


10. 


11. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - எசேக்கியேல்‌ - பக்கம்‌ 2 


முப்பத்து மூன்றாம்‌ அதிகாரத்திலிருந்து  நாற்பத்தெட்டாம்‌ அதிகாரம்‌ 
வரையிலும்‌, கர்த்தர்‌ அந்த யூதா ஜனங்கள்‌ மேல்‌, திரும்பவும்‌ ஊற்றப்போகும்‌ 
ஆசீர்வாதங்களைக்‌ குறித்து, எசேக்கியேல்‌ எழுதுகிறான்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலை ஊழியத்திற்கு அழைத்தபோது, அவனை முதலாவது 
என்ன செய்யும்படியாகக்‌ கூறினார்‌? -எசேக்கியேல்‌ 4:4-11 


அவனை 'முந்நூற்றுத்‌ தொண்ணூறு நாட்களுக்கு அவனுடைய இடது 
பக்கமாகவே மட்டும்‌, ஒருக்களித்துப்‌ படுக்கும்படிக்குக்‌ கூறினார்‌. 


அடுத்து அவனை மறுபடியும்‌ நாற்பது நாட்களுக்கு வலது பக்கமாகவே மட்டும்‌, 
ஒருக்களித்துப்‌ படுக்குமாறும்‌, கூறினார்‌. 


ஏன்‌ இப்படி அவனைச்‌ செய்யச்‌ சொன்னார்‌? இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
அக்கிரமங்களை முந்நூற்று தொண்ணூறு நாட்களுக்கும்‌, யூதா வம்சத்தாரின்‌ 
அக்கிரமங்களை நாற்பது வருடங்களுக்கும்‌, அவனைச்‌ சுமக்கச்‌ 
செய்வதற்குமே, அபப்டிக்‌ கூறினார்‌. 


இப்படி நாடகபாணியில்‌ அதைச்‌ செய்யும்படியாக தேவன்‌ எசேக்கியேலுக்குக்‌ 
கூறியதின்‌ நோக்கம்‌ என்ன? - இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌, யூதா ஜனங்களும்‌, 
எசேக்கியேல்‌ ஏன்‌ அப்படிச்‌ செய்கிறான்‌ என்று விசாரிப்பார்கள்‌. 


அப்பொழுது அவர்களுடைய அக்கிரமங்களினிமித்தமே, அப்படிச்‌ செய்கிறான்‌ 
என்று அவர்களுக்குச்‌ சொல்லப்படும்‌. எனவே அதன்‌ மூலமாவது, அவர்களைத்‌ 
தங்கள்‌ பாவங்களை விட்டு மனந்திரும்பச்‌ செய்கிறதற்கே, கர்த்தர்‌ 
எசேக்கியேலை அப்படிச்‌ செய்யும்படிச்‌ சொல்லியிருந்தார்‌. 


இப்படி எசேக்கியேல்‌ அவர்களுடைய அக்கிரமங்களைச்‌ சுமக்கும்‌ 
அந்தநாட்களில்‌ நாளொன்றுக்கு இருநூறு கிராம்‌ அப்பமும்‌, அறுநூறு மில்லி 
தண்ணீர்‌ மாத்திரமுமே, எடுத்துக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌ தேவன்‌ 
அவனுக்குக்‌ கட்டளை கொடுத்திருந்தார்‌. 


எசேக்கியேல்‌ தேவன்‌ சொன்னபடியே செய்தான்‌. பின்பு பாபிலோனின்‌ பல 
இடங்களுக்கும்‌ சென்று, அங்கேயிருந்த யூதா ஜனங்களை, மனந்திரும்பும்படி 
அழைப்புக்‌ கொடுத்தான்‌. 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - எசேக்கியேல்‌ 


12. 


13. 


எசேக்கியேல்‌ 


பாடம்‌ - 2 


தேவன்‌ எசேக்கியேலை வேறு என்ன செய்யச்‌ சொன்னார்‌? 

- எசேக்கியேல்‌ 5:1-4. எசேக்கியேலின்‌ தலையையும்‌, தாடியையும்‌ சிரைத்து, 
அப்படி சிரைக்கப்பட்ட முடியை, மூன்று பங்குகளாகப்‌ பிரித்து, ஒவ்வொரு 
பிரிவை வைத்தும்‌, ஒவ்வொரு காரியத்தைச்‌ செய்யும்படிக்கும்‌ கூறினார்‌. ஏன்‌. 


யூதா ஜனத்திற்குத்‌ தாம்‌ செய்யப்போகும்‌ மூன்று காரியங்களை தீர்க்தரிசனமாக 
அவர்களுக்கு உணர்த்தவே, அப்படிச்‌ செய்யச்‌ சொன்னார்‌. 
அவைகள்‌ என்னென்ன? - அவர்களுடைய முரட்டாட்டங்களினிமித்தம்‌, 


i. முதலாவதாக, அவர்களில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு மக்களைக்‌ கர்த்தர்‌, 
கொள்ளைநோயாலும்‌, பஞ்சத்தாலும்‌ அழிக்கப்போவதை அறிவிப்பதற்காகவும்‌, 

11. இரண்டாவதாக, மற்றும்‌ ஒரு மூன்றில்‌ ஒரு பங்கு மக்களைத்‌ தங்களைச்‌ 
சுற்றிலும்‌ உள்ள புற ஜாதிகளாக இருந்தவர்களால்‌ கொல்லப்படும்படி, 
தாம்‌ அவர்களை ஒப்பபுக்‌ கொடுக்கப்போவதை அறிவிப்பதற்காகவும்‌, 

iii. மூன்றாவதாக, இன்னொரு மூன்றில்‌ ஒரு பங்கு மக்களை, 
உலகமெங்கும்‌ தாம்‌ சிதறடிக்கப்போவதையும்‌ தீர்க்கதரிசனமாக 
அறிவிப்பதற்காகவுமே அப்படிச்‌ செய்யச்‌ சொன்னார்‌ 


அடுத்தபடியாக, எசேக்கியேலுக்கு, கர்த்தர்‌ இன்னொரு தரிசனத்தையும்‌ 
காண்பித்தார்‌. அது என்ன? 


எசேக்கியேல்‌ 8:1-3 மற்றும்‌ 1618 - எருசலேம்‌ தேவாலயத்துக்குள்ளே 
இருந்துகொண்டே, இருபத்து ஐந்து புருஷர்கள்‌ சூரியனை நமஸ்கரிக்கும்‌ 
காட்சியை, அவனுக்குக்‌ காண்பித்தார்‌. அதோடு, அவர்கள்‌ கர்த்தர்‌ அருவருத்த 
அந்தக்‌ காரியத்தைச்‌ செய்ததினிமித்தம்‌ அவர்கள்‌ எவ்வளவு உரத்த 
சத்தத்தோடு, தம்மை நோக்கி வேண்டிக்‌ கொண்டாலும்‌, தாம்‌ அவைகளைக்‌ 
கேட்கப்போவதில்லை, என்றும்‌ சொன்னார்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ யோகாசனங்களைச்‌ செய்யக்கூடாது என்பதற்கு இந்த 
வசனங்கள்‌ ஒரு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது ஏனென்றால்‌, 
யோகாசனம்‌, தேவன்‌ வெறுக்கும்‌, சூரிய நமஸ்காரத்துடனேயே தான்‌ 
ஆரம்பிக்கிறது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - எசேக்கியேல்‌ - பக்கம்‌ |4 


மேலும்‌, சூரியனை மட்டுமல்ல, இன்னும்‌ சில விக்கிரகங்களையும்‌ வணங்கிய 
அந்த யூதா ஜனங்கள்‌ மேல்‌, கர்த்தர்‌ 4 தண்டனைகளை அனுப்பப்‌ 
போவதாகவும்‌ எசேக்கியேலிடம்‌ கூறினார்‌. அவைகள்‌ என்னென்ன? 


1. முதலாவதாக, எசேக்கியேல்‌ 14:13,14 -பஞ்சத்தால்‌ அழிக்கப்போவதாகவும்‌, 

11. இரண்டாவதாக, எசேக்கியேல்‌ 14:15,16 - துஷ்ட மிருகங்களால்‌ அழிக்கப்‌ 
போவதாகவும்‌, 

111. மூன்றாவதாக, எசேக்கியேல்‌ 14:17,18 -பட்டயத்தால்‌ அழிக்கப்போவதாகவும்‌, 

14. நான்காவதாக, எசேக்கியேல்‌ 14:19,20 - கொள்ளைநோயால்‌ அழிக்கப்‌ 
போவதாகவும்‌, கர்த்தர்‌ அந்த ஜனங்களை எச்சரிக்கிறார்‌. 


14. யூதா ஜனங்கள்‌ இப்படி அருவருப்பான விக்கிரகங்களை வணங்கும்போது, 
நோவா, தானியேல்‌, யோபு போன்ற நீதிமான்கள்‌ அவர்களுக்காக 
மன்றாடினாலும்‌, கூட தாம்‌ அவர்களுடைய ஜெபத்தைத்‌ கேட்கப்போவதில்லை, 
என்றும்‌ தேவன்‌ கூறினார்‌. 


15. எசேக்கியேல்‌ 24:15-18 - இன்னொரு சமயம்‌, கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ 
மனைவியைத்‌ தாம்‌ ஒரே அடியில்‌, எடுத்துகொள்ளப்‌ போவதாகவும்‌, ஆனால்‌ 
அவனோ, தன்‌ மனைவியின்‌ மரணத்துக்காக, அழக்கூடாது என்றும்‌, அவனிடம்‌ 
கூறினார்‌. - ஏன்‌? 


கானானிலிருந்த தங்களுடைய உறவினர்கள்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ மூன்றாவது 
படையெடுப்பின்‌ மூலமாக திரளாக மரணமடையப்‌ போகிறார்கள்‌. ஆனால்‌, 
பாபிலோனிலிருந்த யூதர்கள்‌ அதற்காக அழுதுகொண்டிருக்கக்‌ கூடாது. மாறாக 
அதைப்‌ பார்த்து மனம்‌ திரும்பவே வேண்டும்‌ என்பதை அறிவிப்பதற்காகவே 
கர்த்தர்‌ அப்படிச்‌ செய்யச்‌ சொல்லியிருந்தார்‌. 


16. அடுத்து, எசேக்கியேல்‌ 37:1-14 - யூதா ஜனங்களின்‌ அக்கிரமங்களினிமித்தம்‌ 
தேவன்‌ அவர்களை அந்தச்‌ சமயத்தில்‌ கைவிட்டிருந்தாலும்‌, உலர்ந்த 
எலும்புகள்‌, உயிர்ப்பிக்கப்‌ படுவதைப்போல, ஒருநாளில்‌ தாம்‌ அவர்களை 
மீண்டும்‌ உயிர்ப்பிக்கப்‌ போவதாகவும்‌, எசேக்கியேலுக்குத்‌ தேவன்‌ 
வெளிப்படுத்தினார்‌, அதற்கு அர்த்தம்‌ என்ன? அந்த யூதா ஜனங்களைக்‌ 
கர்த்தர்‌ ஒருநாளில்‌ மீண்டும்‌ தங்கள்‌ சொந்த தேசமாகிய கானானுக்கே, திரும்பி 


வரப்‌ பண்ணப்போகிறார்‌ என்பதேயாகும்‌. 


பக்கம்‌ 15 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 3 - பழைய ஏற்பாடூ - எசேக்கியேல்‌ 


17. கர்த்தர்‌ எசேக்கியேலுக்குக்‌ கற்றுக்கொடுத்த இன்னொரு தரிசனம்‌ என்ன? 
- எசேக்கியேல்‌ 47:1-9 - எருசலேம்‌ தேவாலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டுச்‌ 
செல்லும்‌ இன்னொரு தரிசனத்தையும்‌, தேவன்‌ எசேக்கியேலுக்குக்‌ 
காண்பித்தார்‌. அந்த நதி கிழக்குப்‌ பக்கமாக ஓடி, கிழக்கே செல்லச்‌ செல்ல, 
மிகவும்‌ ஆழமாகப்‌ பாய்ந்து கொண்டிருந்தது. 


அதைப்‌ பற்றி, வேத வல்லுனர்கள்‌ கொடுக்கும்‌ விளக்கம்‌ என்ன? 

- எருசலேமிலிருந்து கிழக்குத்‌ திசையில்‌ உள்ள தேசங்களிலுள்ள, 
விசுவாசிகளின்‌ மேல்‌ ஊற்றப்படும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌, 
கிழக்கே செல்லச்‌ செல்ல அதிகரித்துக்கொண்டே போகும்‌ என்பதாகும்‌. 


இந்தியா எருசலேமுக்குக்‌ கிழக்கிலே, வெகு தூரத்தில்‌ இருப்பதால்‌, நம்‌ 
இந்திய விசுவாசிகளின்‌ மேல்‌, வருங்காலங்களில்‌ ஊற்றப்பட இருக்கிற 
பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ அபரிமிதமானதாயிருக்கும்‌ என்பதே, 
அவர்களுடைய கருத்து ஆகும்‌. அல்லேலூயா!!! 


18. கடைசியாக, இந்த எசேக்கியேல்‌ புத்தகம்‌, ஒரு விசேஷித்த புத்தகம்‌ ஆகும்‌. 


காரணமென்ன? 


இது பிதாவாகிய தேவன்‌, மகிமையிலே எப்படிப்பட்ட, தோற்றமுடையவராக 
இருக்கிறார்‌, என்பதை வெளிப்படுத்துகிற புத்தகங்கில்‌ ஒன்றாக இருக்கிறது. 
- எசேக்கியேல்‌ 1:27,28. 


அதோடு பரிசுத்த ஆவியானவரின்‌ தோற்றமும்‌ மகிமையில்‌ எப்படி இருக்கிறது 
என்பதையும்‌ இந்த புத்தகம்‌ நமக்கு வெளிப்படுத்துகிறது. - எசேக்கியேல்‌ 8:1-3 


எனவே, இந்தத்‌ தோற்றங்களையே, நம்முடைய ஜெபவேளைகளில்‌, 
நம்முடைய மனக்‌ கண்கள்‌ முன்பாகக்‌ கொண்டுவந்து, ஜெபிக்க நாம்‌ 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. ஒரு போட்டோவில்‌ காணப்படும்‌ உருவத்தை வைத்து 
அல்ல. நாம்‌ அப்படி நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கும்போது, அந்த 
ஜெபங்கள்‌ மிகுந்த வல்லமையுள்ளவைகளாக இருக்கும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - தானியேல்‌ - பக்கம்‌ |1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 4 - பகுதி 4 
தானியேல்‌ 


. தானியேல்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ ஆறு அதிகாரங்களும்‌, சில சரித்திரச்‌ 
சம்பவங்களை விவரிக்கின்றன. அப்படியே, கடைசி ஆறு அதிகாரங்களும்‌, 
தானியேல்‌ கண்ட சில தரிசனங்களை, விவரிக்கின்றன. 


. பாபிலோன்‌ ராஜாவான நேபுகாத்நேச்சார்‌, எருசலேமின்‌ மேல்‌ முதல்‌ முறை 
படையெடுத்தபோது, தானியேலை பாபிலோனுக்குச்‌ சிறை பிடித்துச்‌ சென்றான்‌. 


. அப்பொழுது தானியேலுக்கு வயது பதினெட்டு தான்‌ ஆகியிருந்தது. ஆனால்‌, 
அவன்‌ தொண்ணூறு வருடங்களுக்கு மேல்‌ வாழ்ந்து மரித்தான்‌. எனவே, 
அவன்‌ ஏறக்குறைய எழுபத்திரண்டு வருடங்கள்‌ பாபிலோனிலேயே வாழ்ந்து, 
பாபிலோனிலிருந்து யூதா ஜனங்கள்‌ மூன்று அணிகளாக, எருசலேமுக்குத்‌ 
திரும்பியதை, நேரிலேயே பார்த்திருந்தவன்‌. 


. தானியேல்‌ பாபிலோனில்‌ இருந்த அந்த காலத்தில்‌, நான்கு ராஜாக்கள்‌ ஒருவர்‌ 
பின்‌ ஒருவராக, பாபிலோனில்‌ பதவிக்கு வந்தனர்‌. அவர்கள்‌ யார்‌ யார்‌? 
1. முதலாவதாக, நேபுகாத்நேச்சார்‌ 
11. இரண்டாவதாக, அவன்‌ குமாரனான பெல்ஷாத்சார்‌ 
111. மூன்றாவதாக, தரியு 
iv. நான்காவதாக, பெர்சியாவின்‌ ராஜாவான கோரேஸ்‌ 


இந்த ராஜாக்கள்‌ ஆளுகை செய்த போது, அவர்கள்‌ ஒவ்வொருவருடைய 
ஆட்சியின்‌ ஆரம்ப காலங்களிலும்‌, தானியேலுக்குள்ளிருந்த விசேஷத்த 
ஆவியை, அவர்களால்‌ அறிந்து கொள்ள முடியாமலிருந்தது. ஆனால்‌ காலம்‌ 
செல்லச்‌ செல்ல, அவர்கள்‌ ஒவ்வொருவருமே தானியேலின்‌ விசேஷித்தத்‌ 
திறமைகளை அறிந்து, அவனுக்கு அரசாங்கத்தில்‌ ஒரு உயர்ந்த பதவியை 
அளித்து, அவனை கவுரவப்படுத்தினார்கள்‌. 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - தானியேல்‌ 


5. முதல்‌ சரித்திர நிகழ்ச்சி - தானியேல்‌ 2:1-3 - நேபுகாத்‌ நேச்சார்‌ ஒரு 
சொப்பனம்‌ கண்டான்‌. அப்பொழுது அவன்‌ தன்‌ தேசத்திலுள்ள ஞானிகளையும்‌, 
மந்திரவாதிகளையும்‌, குறி சொல்கிறவர்களையும்‌ வரவழைத்து, தான்‌ கண்ட 
சொப்பனத்தையும்‌, அதின்‌ அர்த்தத்தையும்‌ கூறும்படிக்குச்‌ சொன்னான்‌. 


ஆனால்‌ அவர்களில்‌ ஒருவனாலும்‌ ராஜா கண்ட அந்த சொப்பனம்‌ என்ன 
என்பதையே அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே, அவர்களால்‌ அதின்‌ 
அர்த்தத்தையும்‌ கூறமுடியவில்லை. 


ஆனால்‌ தானியேலுக்கோ, ராஜா கண்ட சொப்பனத்தையும்‌ அதின்‌ 
அர்த்தத்தையும்‌ கர்த்தர்‌ வெளிப்படுத்தினார்‌. எனவே, ராஜாவிடம்‌ அவன்‌ கண்ட 
சொப்பனத்தைச்‌ சரியாகச்‌ சொல்லி, அதன்‌ அர்த்தத்தையும்‌ சொன்னான்‌. 


எனவே ராஜா அவனை ஒரு உயர்ந்த பதவியில்‌ வைத்து, அவனுடைய 
சினேகிதர்களான அனனியா, மீஷாவேல்‌, அசரியா ஆகியோருக்கு ஷாத்ராக்‌, 
மேஷாக்‌, ஆபேத்நேகோ என்று பெயரிட்டு, அவர்களுக்கும்‌, தன்‌ ராஜ்யத்தில்‌ 
உயர்ந்த பதவிகளைக்‌ கொடுத்தான்‌. - தானியேல்‌ 2:49 


6. இரண்டாவது சரித்திர நிகழ்ச்சி - தானியேல்‌ மூன்றாவது அதிகாரம்‌ - நேபுகாத்‌ 
நேச்சார்‌ ராஜா, ஒரு முறை முப்பது மீட்டர்‌ உயரமும்‌, மூன்று மீட்டர்‌ அகலமும்‌ 
உள்ள ஒரு பிரமாண்டமான பொற்சிலையை உண்டுபண்ணினான்‌. அந்த 
சிலையை ஜனங்கள்‌ எக்காளம்‌, நாகசுரம்‌ போன்ற கீத வாத்தியங்கள்‌ 
வாசிக்கப்படும்‌ போது, எல்லாரும்‌ தாழ விழுந்து அதைப்‌ பணிந்து கொள்ள 


வேண்டும்‌ என்ற ஒரு கட்டளையையும்‌ போட்டான்‌. 


ஆனால்‌ தானியேலின்‌ அந்த மூன்று சினேகிதர்களுமோ, விக்கிரக வணக்கம்‌ 
செய்யக்‌ கூடாது என்று சொல்லியிருந்த பத்து கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
அந்தச்‌ சிலையை வணங்க மறுத்து விட்டார்கள்‌ 


இதைக்‌ கேள்விப்பட்ட நேபுகாத்‌ நேச்சார்‌ மிகவும்‌ ஆத்திரமடைந்து, அவர்களை 
எரிகிற அக்கினிச்‌ சூளையில்‌, போடும்படி உத்தரவிட்டான்‌. 


எனவே அவர்கள்‌ அப்படியே ஒரு அக்கினிச்‌ சூளைக்குள்‌ போடப்பட்ட போது, 
தேவன்‌ தமது தூதனை அனுப்பி அவர்களைக்‌ காப்பாற்றி, அவர்கள்‌ தம்‌ மேல்‌ 
காண்பித்த விசுவாசத்தைக்‌ கனப்படுத்தினார்‌. அவர்கள்‌ சாகாமல்‌ இருந்ததைப்‌ 
பார்த்த ராஜாவும்‌, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரே எல்லா தேவர்களிலும்‌ 
பெரியவர்‌, என்று அறிக்கையிட்டான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 4 - பழைய ஏற்பாடூ - தானியேல்‌ - பக்கம்‌ 13 


7. மூன்றாவது சரித்திர நிகழ்ச்சி : தானியேல்‌ ஆறாம்‌ அதிகாரம்‌ - முதலாம்‌ தரியு 
ராஜாவின்‌ ஆட்சி காலத்தில்‌, தானியேலுக்குக்‌ கீழ்‌ இருந்த அதிகாரிகள்‌, 
அவனுக்கு விரோதமாக ஒரு தேசத்‌ துரோகக்‌ குற்றச்‌ சாட்டைக்‌ கூறி, அவனை 
ஒரு சிங்கக்‌ கெபிக்குள்‌ போட வைத்தார்கள்‌. 


ஆனால்‌ கர்த்தரோ அந்த சிங்கங்களின்‌ வாய்களைக்‌ கட்டி, தானியேலைக்‌ 
காப்பாற்றினார்‌. அப்பொழுது, தரியு ராஜாவுமே, தானியேல்‌ ஆராதிக்கிற 
தேவனே, ஜீவனுள்ள தேவன்‌ என்று அறிக்கையிட்டான்‌. - தானியேல்‌ 6:26,27 


இப்படி கர்த்தர்‌ தானியேலின்‌ நாட்களில்‌, இரண்டு புறஜாதி ராஜாக்களைத்‌ 
தம்மைத்‌ துதித்துப்‌ புகழ வைத்தார்‌. 


8. அடுத்து, பிதாவாகிய தேவனுடைய தோற்றம்‌, ஆவியிலே, எந்த அளவுக்கு 
மகிமையுள்ளதாயிருக்கிறது என்பதை தானியேலும்‌ ஒரு தரிசனத்தில்‌ கண்டு, 
அதை, நம்முடைய ஜெபவேளைகளில்‌, நம்‌ மனக்கண்களுக்கு முன்பாகக்‌ 
கொண்டுவந்து ஜெபிக்கும்படியாக, அந்தத்‌ தோற்றத்தையும்‌ விவரிக்கிறான்‌. - 
தானியேல்‌ 7:9,10 


அதோடு, இயேசுவானவரின்‌ தோற்றமும்‌, ஆவியிலே, எப்படி மாட்சிமை 
பொருந்தியதாக இருக்கிறது என்பதையும்‌, தானியேல்‌ வெளிப்படுத்துகிறான்‌. - 
தானியேல்‌ 7:13,14; 10:5,6 


9. இது மட்டுமல்லாமல்‌, கடைசி ஆறு அதிகாரங்களில்‌, கர்த்தராகிய இயேசு 

கிறிஸ்துவின்‌ முதலாம்‌ வருகைக்குப்‌ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே, 
அவருடைய முதலாம்‌ மற்றும்‌ இரண்டாம்‌ வருகையைக்‌ குறித்தப்‌ பல 
தீர்க்கதரிசனங்களையும்‌ தானியேல்‌ எழுதியிருக்கிறான்‌. 


ஆனால்‌ அந்தத்‌ தீர்க்கதரிசனங்களின்‌ அர்த்தம்‌, இந்த நாட்களில்‌ 
முத்திரிக்கப்பட்டு, புதைபொருளாக வைக்கப்பட்டுள்ளது. 


பக்கம்‌ | 1 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - ஓசியா 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 4 - பகுதி 5 
ஓசியா, யோவேல்‌, ஆமோஸ்‌, ஒபதியா, யோனா, மீகா 


சிறிய தீர்க்கதரிசிகளின்‌ புத்தகங்களுக்கு ஒரு அறிமுகம்‌. 


1. வேதாகமத்திலுள்ள ஓசியா முதல்‌ மல்கியா வரை, உள்ள புத்தகங்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌, அளவில்‌ சிறியவைகளாக இருப்பதால்‌, அவைகள்‌ சிறிய 
ர்க்க களின்‌ புத்தகங்கள்‌ என்று அமைக்கப்படுகின்றன. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்த று அழை டுகின்ற 


இவைகள்‌ மொத்தம்‌ பன்ரெண்டு புத்தகங்கள்‌ ஆகும்‌. ஒவ்வொரு 
தீர்க்கதரிசியும்‌, தன்னுடையப்‌ புத்தகத்தை வெவ்வேறு மக்கள்‌ கூட்டத்தினருக்கு 
எழுதியுள்ளனர்‌. சிலர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களையும்‌ இன்னும்‌ சிலர்‌ யூதா 
ஜனங்களையும்‌ வேறு சிலர்‌ புறஜாதிகளையும்‌ எச்சரித்து எழுதியுள்ளனர்‌. 


இந்தத்‌ தீர்க்கதரிசிகளில்‌ பலர்‌, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ 
பல தீர்க்கதரிசனங்களையும்‌ உரைத்துள்ளனர்‌. அதையே இயேசுவானவர்‌ 
எம்மாவுக்குப்‌ போய்க்கொண்டிருந்த அந்த 2 பேருக்கு ஞாபகப்படுத்தினார்‌. - 
லூக்கா 24:25-27 


முதலாவதாக ஓசியா புத்தகத்தைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌ 


2. ஓசியா, இஸ்ரவேல்‌ மக்களுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்கக்‌ கர்த்தரால்‌ 
அனுப்பப்பட்டவர்களில்‌ ஒருவன்‌. 


3. ஓசியாவிடம்‌ தேவன்‌ என்ன கூறியிருந்தார்‌? 
- ஓசியா 1:2,3 - அவனை முறை தவறி வாழ்ந்து வந்த ஒரு பெண்ணோடும்‌ 
குழந்தைகளோடும்‌, குடும்பம்‌ நடத்தச்‌ சொல்லியிருந்தார்‌. எனவே கோமேர்‌ 
என்ற ஒரு பெண்ணையும்‌ அவளுடைய குழந்தைகளையும்‌ அழைத்து வந்து, 
அவர்களோடு ஓசியா குடும்பம்‌ நடத்தினான்‌. 


4. ஆனால்‌ அவள்‌ செய்தது என்ன? அவள்‌ ஓசியாவுக்கு மூன்று பிள்ளைகளைப்‌ 
பெற்ற பின்பு, அவனை விட்டு விலகி, அவளுடைய பழைய நேசர்களை நாடிச்‌ 
சென்று விட்டாள்‌. 


5. அப்பொழுது, ஓசியாவிடம்‌ தேவன்‌ கூறியது என்ன? அவளிடம்‌ சென்று, 
தன்னுடன்‌ அவள்‌ மீண்டும்‌ சேர்ந்து வாழும்படி, அவளைத்‌ தாஜா செய்து 
அழைத்து வரும்படி கூறினார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடூ - ஓசியா - பக்கம்‌ 2 


அப்படியே ஓசியா அவளைச்‌ சந்தித்து, அவளுக்கு சில ஆயிரம்‌ ரூபாய்கள்‌ 
பணத்தையும்‌, ஐந்து மூடை வாற்கோதுமையையும்‌ கொடுத்து, அவளைத்‌ தன்‌ 
வீட்டிற்குத்‌ திரும்பவும்‌ அழைத்துக்‌ கொண்டு வந்தான்‌. இதைவிடக்‌ கேவலமான 
காரியம்‌ ஒரு ஆணுக்கு நேரிட முடியுமா? ஆனாலும்‌, ஓசியா தேவனுடைய 
வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவர்‌ சொன்னபடி யெல்லாம்‌ செய்தான்‌. 


6. கர்த்தர்‌ ஏன்‌ ஓசியாவை இப்படிப்பட்டக்‌ காரியங்களைச்‌ செய்யச்‌ சொன்னார்‌? 
இஸ்ரவேல்‌ மக்களுக்கு ஒரு பாடத்தைக்‌ கற்றுத்தரவே இப்படிச்‌ செய்யச்‌ 
சொன்னார்‌. அது என்ன பாடம்‌? 
ஒரு சீர்‌ கெட்ட பெண்ணாகிய கோமேர்‌ செய்தது போலவே, இஸ்ரவேல்‌ 
மக்களும்‌ கர்த்தரை மட்டுமே வணங்காமல்‌, பாகாலையும்‌ பின்பற்றிப்‌ 
போய்விட்டிருந்தனர்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ தாம்‌ தொடர்ந்து அவர்களை நேசித்து, 
அவர்களைத்‌ தம்மிடத்தில்‌ திரும்ப அன்பு கூற வைக்க வேண்டும்‌ என்றே 
விரும்புகிறார்‌ என்பதை அவர்களுக்குப்‌ புரிய வைக்கவே, கர்த்தர்‌ இந்தக்‌ 
கேவலமான காரியத்தைச்‌ செய்யச்‌ சொல்லி, ஓசியாவுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 
அதோடு, அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களைத்‌ தாம்‌ எந்த அளவுக்கு நேசிக்கிறார்‌ 
என்பதை வெளிப்படுத்தவே, தம்முடைய அன்பின்‌ வார்த்தைகளை எழுதி, 
அவற்றை அவர்களுக்கு வேதமாகவும்‌ கொடுத்தார்‌. 


7. ஆனால்‌, அந்த இஸ்ரவேல்‌ மக்கள்‌ செய்த காரியம்‌ என்ன? - ஓசியா - 8:12 - 
அவர்கள்‌ கர்த்தருடைய வேதத்தின்‌ மகத்துவத்தைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ அதை 
ஒரு அந்நிய காரியமாகவே எண்ணி, அதைப்‌ புறக்கணித்தனர்‌. 


8. தேவனுடைய நித்திய, மாறாத அன்பை நாம்‌ புரிந்து கொள்ளும்படியாக, இந்த 
21ம்‌ நூற்றாண்டில்‌ கர்த்தர்‌ வேதாகமத்தை நம்‌ சொந்த மொழியிலேயே நாம்‌ 
எளிதாய்‌ படிப்பதற்கு ஏதுவாக, நூற்றுக்கணக்கான மொழிகளில்‌ அதை 
ஆயத்தம்‌ செய்துகொடுத்துள்ளார்‌. ஆனால்‌ நம்மில்‌ பலர்‌ தேவனுடைய 
வார்த்தைகளை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை வாசிப்பதில்லை. 
பைபிள்‌ ஆழங்கள்‌ என்ற இந்தக்‌ குறிப்புகளை எழுதிய நோக்கமே - நாம்‌ 
ஒவ்வொருவருமே வேதாகமத்தைக்‌ கிரமமாகப்‌ படிக்கவேண்டும்‌. வேதத்தின்‌ 
மையக்கருத்தைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌ என்பதேயாகும்‌. எனவே அதற்கு 
உதவியாகவே, ஒரு ஜீரணிக்கப்பட்ட உணவைப்போல, சுருக்கமாக வேதத்தின்‌ 
ஒவ்வொரு புத்தகத்தையும்‌ விவரித்து, அதன்‌ மூலம்‌, நம்மை முழு வேத 
புத்தகத்தையும்‌ கிரமமாக, வாசிக்கத்‌ தூண்டவேண்டும்‌ என்பதற்காகவே ஆகும்‌. 


9. ஆனால்‌ அந்த இஸ்ரவேல்‌ மக்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ தம்மைப்‌ புறக்கணித்திருந்‌ 
தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களைத்‌ தாம்‌ கைவிடமாட்டேன்‌ என்கிறார்‌. - ஓசியா 11:8,9 


10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்தும்‌ ஓசியா தம்முடைய புத்தகத்தில்‌ 
எழுதியுள்ளார்‌ - ஓசியா 6:1-3 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - யோவேல்‌ 


யோவேல்‌ 


1. யூதா ஜனங்களை எச்சரிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்களில்‌ ஒருவன்‌ தான்‌ 
இந்த யோவேல்‌ தீர்க்கதரிசி. யூதா ஜனங்கள்‌ ஒரு செழிப்பான வாழ்க்கை 
வாழ்ந்தபடியால்‌, தேவனை எண்ணாமல்‌ போனார்கள்‌. அவர்கள்‌ ஆபிரகாமின்‌ 
வம்சத்தாராக இருந்ததால்‌, தாங்கள்‌ தேவனுடைய பிள்ளைகள்‌ என்றும்‌, 
எனவே, தேவன்‌ அவர்களை ஒரு போதும்‌ தண்டிக்கவே மாட்டார்‌ என்றும்‌ 


நினைத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 


ஆகையால்‌, அவர்கள்‌ விக்கிரகங்களை வணங்கிக்கொண்டும்‌, பாவங்களிலேயே 


மிதந்துகொண்டும்‌, சுயநலமிக்கவர்களாகவே வாழ்ந்துகொண்டும்‌ இருந்தார்கள்‌. 


அவர்கள்‌ தொடர்ந்து அப்படியே பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால்‌, 
கர்த்தருடைய நியாயத்‌ தீர்ப்பு கண்டிப்பாக அவர்கள்‌ மேலும்‌ வரும்‌ என்று 
யோவேல்‌ அவர்களை எச்சரித்தான்‌ 


2. யூதா ஜனங்களுக்கு, கர்த்தர்‌ கொடுக்கப்போகும்‌ தண்டனை எப்படி இருக்கும்‌ 
என்பதை யோவேல்‌ ஒரு நாடக பாணியில்‌ விவரிக்கிறான்‌. - எப்படி? - 
யோவேல்‌ 1:4 - யூதாவின்‌ பயிர்களை, பச்சைப்‌ புழு தின்னும்‌ என்றும்‌, 
பச்சைப்‌ புழு மீதியாக விட்டதை வெட்டுக்கிளி தின்னும்‌ என்றும்‌, வெட்டுக்கிளி 
மீதியாக விட்டதை பச்சைக்‌ கிளி தின்னும்‌ என்றும்‌, பச்சைக்கிளி மீதியாக 
விட்டதையெல்லாம்‌, முசுக்கட்டைப்‌ பூச்சி முழுவதுமாகத்‌ தின்று விடும்‌, என்றும்‌ 


தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. 


3. அதாவது, அவர்களுடைய செழிப்பான யூதா தேசம்‌, படிப்படியாக, எல்லா 
செழிப்பையும்‌ இழந்து, ஒரு தரித்திரமான தேசமாகப்‌ போய்விடும்‌ என்று 
கூறினான்‌. - யோவேல்‌ 1:6. 


எந்த அளவிற்குப்‌ பாழாகிப்போகுமாம்‌? - யோவேல்‌ 1:13 
- அவர்கள்‌ நிலங்களில்‌ விளைச்சல்கள்‌ எதுவுமே இல்லாதபடியால்‌, 
தேவனுக்குக்‌ காணிக்கை கூடக்கொடுக்க முடியாத அளவிற்கு, எந்த 


அறுவடையையும்‌ பெற்றுக்கொள்ள இயலாதவர்களாய்‌ நிற்பார்கள்‌ என்றான்‌. 


சரித்திரப்‌ புத்தங்களின்‌ மூலம்‌, நாம்‌ யோவேல்‌ தீர்க்கதரிசி உரைத்தபடியே, 
சகலமும்‌ நடந்தது என்பதைத்‌ தெரிந்துகொள்ளுகிறோம்‌. பாபிலோன்‌ ராஜாவான 
நேபுகாத்நேச்சார்‌, கி.மு. 605, கி.மு. 597 மற்றும்‌ கி.மு. 586, ஆகிய 3 ஆண்டுகளில்‌, 
எருசலேமின்‌ மேல்‌ படையெடுத்து, அதை முற்றிலுமாக அழித்துப்போட்டான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - யோவேல்‌ - பக்கம்‌ |4 


4. இப்படி தங்கள்‌ தேசம்‌ அழிக்கப்படுவதைத்‌ தவிர்க்க, யூதா ஜனங்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, தேவன்‌ யோவேல்‌ மூலமாகக்‌ கூறினார்‌? 
- யோவேல்‌ 2:12,13 - யூதா ஜனங்கள்‌ அனைவரும்‌ உபவாசம்பண்ணி, அழுது 
மனந்திரும்பவேண்டும்‌ என்றார்‌. 


5. யோவேல்‌ 2:1-10 - கர்த்தருடைய நாளைக்‌ குறித்தும்‌ யோவேல்‌ எச்சரிக்கிறான்‌. 
“கர்த்தருடைய நாள்‌” என்று யோவேல்‌ எதைக்‌ குறிப்பிடுகிறான்‌? 
அது பாபிலோன்‌ ராஜாவால்‌ எருசலேம்‌ அழிக்கப்படுவதைப்‌ பற்றிய ஒரு 
தீர்க்கதரிசனமாக இருந்தாலும்‌, அது ஒரு நீண்ட கால தீர்க்கதரிசனமாகவும்‌ 
இருக்கிறது. - எப்படி? இயேசுவானவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்பு 
நடக்க இருக்கிற காரியங்களையும்‌ அது விவரிக்கிறது - எப்படி? 


இந்த வசனங்களில்‌ காணப்படும்‌ ஒவ்வொரு வசனத்தையும்‌ நாம்‌ கவனமாக 
வாசிக்கும்போது அவைகள்‌ அனைத்தும்‌ இந்த இருபத்து ஒன்றாம்‌ நூற்றாண்டில்‌, 
நாம்‌ பார்க்கும்‌ ராக்கெட்டுகளைப்‌ பற்றியே சொல்லுகின்றன என்பதை நாம்‌ 
எளிதாகப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 

யோவேல்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தை எப்பொழுது உரைத்தான்‌? கிறிஸ்து 
பிறப்பதற்கு சுமார்‌ தொளாயிரம்‌ வருடங்களுக்கு முன்பாகவே, இந்தத்‌ 
தீர்க்கதரிசனத்தைக்‌ கூறியிருந்தான்‌. 

ஆகவே, இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌, நேபுகாத்‌ நேச்சாரின்‌ காலத்தில்‌ நடந்த 
சம்பவங்களைக்‌ குறித்தது மட்டும்‌ அல்ல. அது கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையை ஒட்டி சம்பவிக்க இருக்கும்‌ 
நிகழ்ச்சியாகிய ராக்கெட்டுகளின்‌ போரையும்‌ விவரிக்கிறது. 


6. ஆனால்‌ அந்த யூதா ஜனங்கள்‌ மனந்திரும்பும்‌ போதோ, அவர்களுக்கு என்ன 
காரியம்‌ நடக்கும்‌ என்று யோவேல்‌ கூறுகிறான்‌? - யோவேல்‌ - 3:19-21 
- அவர்கள்‌ மீண்டுமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌ என்கிறான்‌. எப்படி? 


விசுவாசிகள்‌ பெற்றுக்கொள்ள இருக்கும்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய பரிசுத்த 
ஆவியானவரால்‌ ஊற்றப்படும்‌ அந்த அபிஷேகமும்‌ கிடைக்கும்‌ என்றும்‌ 
யோவேல்‌ எழுதுகிறான்‌. - யோவேல்‌ 2:28,29,32. - பழைய ஏற்பாட்டில்‌, ஒரு 
சில குறிப்பிட்ட நபர்கள்‌ மேல்தான்‌ ஆவியானவர்‌ வந்து இறங்கினார்‌. ஆனால்‌ 
புதிய ஏற்பாட்டின்‌ நாட்களிலோ, விசுவாசிகள்‌ ஒவ்வொருவர்‌ மேலும்‌ ஆவியானவர்‌ 
வந்து இறங்கி, அவர்கள்‌ ஒவ்வொருவருக்குமே, ஒரு அசாதாரணமான 
வல்லமையைத்‌ தருவார்‌ என்று யோவேல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறான்‌. 


அது எப்பொழுது நிறைவேறியது? கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்து, 
பரத்திற்குச்‌ சென்று, பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பியபோது, 
அந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறியது. - அப்போஸ்தலர்‌ 2ம்‌ அதிகாரம்‌. 


பக்கம்‌ 15 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - ஆமோஸ்‌ 


ஆமோஸ்‌ 


1. ஆமோஸ்‌, தன்‌ புத்தகத்தை இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு எழுதுகிறான்‌. அவன்‌ 
ஒரு தீர்க்கதரிசியுமல்ல, ஒரு தீர்கதரிசியின்‌ புத்திரனுமல்ல. அப்படியானால்‌ 
அவன்‌ யார்‌? - ஆமோஸ்‌ 7:14,15 - காட்டத்திப்‌ பழங்களைப்‌ பொறுக்கிக்‌ 
கொண்டிருந்த, ஒரு சாதாரண மேய்ப்பன்‌. 


2. ஒரு நாள்‌, அவன்‌ அப்படித்‌ தன்னுடைய மந்தையை மேய்த்துக்‌ கொண்டிருந்த 
போது, தேவன்‌ அவனை அழைத்து, இஸ்ரவேலையும்‌, அதைச்‌ சுற்றியிருந்த 
பல ஜாதிகளையும்‌ குறித்து, தீர்க்கதரிசனம்‌ உரைக்கும்படி கூறினார்‌. இது 
கி.மு. 760ம்‌ வருடத்தில்‌ நடந்தது. 


3. தேவன்‌ சொன்னபடியே, ஆமோஸ்‌ பல ஜாதிகளைக்‌ குறித்தும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தான்‌. - எப்படி? 
1. தமஸ்குவைக்‌ குறித்து - ஆமோஸ்‌ 1:3 ம்‌ வசனத்திலும்‌ 
11. காத்சாவைக்‌ குறித்து - ஆமோஸ்‌ 1:6 ம்‌ வசனத்திலும்‌ 
111. தீருவைக்‌ குறித்து - ஆமோஸ்‌ 1-9 ம்‌ வசனத்திலும்‌ 
17. ஏதோமைக்‌ கறித்து - ஆமோஸ்‌ 1:11 ம்‌ வசனத்திலும்‌ 
ஏ. அம்மோனைக்‌ குறித்து - ஆமோஸ்‌ 1:13 ம்‌ வசனத்திலும்‌ 
vi. மோவாபைக்‌ குறித்து - ஆமோஸ்‌ 2:1 ம்‌ வசனத்திலும்‌ 
vii. யூதாவைக்‌ கறித்து - ஆமோஸ்‌ 2:4ம்‌ வசனத்திலும்‌ பல தீர்க்கதரிசனங்களைக்‌ 
கூறினான்‌. 


4. ஆனால்‌, இஸ்ரவேலர்களோ, தங்களுக்கு எந்த ஆபத்தும்‌ வரப்‌ போவதில்லை 
என்று எண்ணிக்கொண்டு, நிர்விசாரமாகத்‌ தங்களுடைய பாவங்களில்‌, 
தொடர்ந்து வாழ்ந்துகொண்டிருந்தார்கள்‌. 
ஆனால்‌, ஒரு நாள்‌ அதே ஆமோஸ்‌, இஸ்ரவேலருக்கு விரோதமாகவும்‌ ஒரு 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. அது என்ன? - ஆமோஸ்‌ 2:6,7 - அவர்களுடைய 
மீறுதல்களினிமித்தம்‌, அவர்களையும்‌ கர்த்தர்‌ தண்டிக்கப்போவதாகச்‌ சொன்னான்‌. 


5. அவர்களுடைய மீறுதல்கள்‌ என்னென்ன? 
1. முதலாவதாக, அவர்கள்‌ நீதிமான்களை ஒரு வெள்ளிப்பணத்திற்கும்‌, 
எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும்‌, விற்றுப்போட்டிருந்தார்கள்‌ 
11. இரண்டாவதாக, ஏழைகளின்‌ தலையில்‌ மண்ணை வாரி இறைத்தார்கள்‌. 
111. மூன்றாவதாக, சாந்த குணமுள்ளவர்கள்‌ துன்பத்தில்‌ இருந்தபோது, 
தங்கள்‌ முகங்களைத்‌ திருப்பிக்கொண்டார்கள்‌. 
14. நான்காவதாக, தகப்பனும்‌, மகனும்‌ ஒரே பெண்ணிடம்‌ பிரவேசித்துத்‌ 
தேவனுடைய நாமத்தைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கினார்கள்‌. 
ஆமோஸ்‌ அவர்களை அப்படி எச்சரித்தபோதும்‌, இப்படிப்‌ பல அக்கிரமங்‌ 
களைச்‌ செய்துகொண்டிருந்தார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - ஆமோஸ்‌ - பக்கம்‌ 6 


6. தேவனுடைய அந்த எச்சரிப்புக்கு அப்பொழுதாவது, அந்த இஸ்ரவேலர்கள்‌ 
செவிசாய்த்தார்களா? - இல்லை. - ஆமோஸ்‌ 5:11,12. - எனவே, தாம்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கப்‌ போவதாகத்‌ தேவன்‌ கூறினார்‌. அந்தத்‌ தண்டனை என்ன? 

ஆமோஸ்‌ 5:27 - அவர்கள்‌ தமஸ்குவுக்கு அப்பால்‌ சிறைபிடிக்கப்பட்டு, 
கொண்டுபோகப்படுவார்கள்‌ என்று கூறினார்‌. 


7. ஆமோஸ்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தை உரைத்தபோது, பெத்தேலில்‌ இருந்த அமத்சியா 
என்ற ஆசாரியன்‌, ஆமோசை எப்படி மிரட்டினான்‌? - ஆமோஸ்‌ 7:12,13 
“நீ யூதாவுக்கு ஓடிப்போய்‌ அங்கே தீர்க்கதரிசனம்‌ சொல்லு. இங்கே எங்களைப்‌ 
பற்றி எந்த தீர்க்கதரிசனத்தையும்‌ நீ கூறவேண்டிய அவசியமில்லை என்று 
அவனை மிரட்டினான்‌. 


ஆனால்‌, அதற்காக அந்த அமதசியாவுக்குத்‌ தேவன்‌ கொடுத்த தண்டனை என்ன? 
- ஆமோஸ்‌ 7:16,17 - அவனுடைய முழுக்குடும்பத்தையுமே தாம்‌ அழிக்கப்‌ 
போவதாகத்‌ தேவன்‌ கூறினார்‌. அது அப்படியே நடந்தது. 


8. தேவன்‌ இஸ்ரவேலர்களிடம்‌ தீர்க்கதரிசனமாக உரைத்ததும்‌, அப்படியே 
நடந்தேறியது. கி.மு 722ம்‌ வருடத்தில்‌, அசீரிய ராஜா வந்து, இஸ்ரவேலர்கள்‌ 
அனைவரையும்‌, அசீரியாவுக்குச்‌ சிறை பிடித்துச்‌ சென்றான்‌. 


9. ஆனாலும்‌, அவர்கள்‌ முற்றிலுமாகக்‌ கைவிடப்படமாட்டார்கள்‌ என்றும்‌, ஒரு 
நாள்‌ தங்கள்‌ தேசத்திற்கே திரும்புவார்கள்‌ என்றும்‌ தேவன்‌ ஆமோஸ்‌ 
மூலமாகவே கூறினார்‌. - ஆமோஸ்‌ 9:14,15 


ஆனால்‌ அது பழைய ஏற்பாடின்‌ காலங்களில்‌ நிறைவேறவில்லை. அசீரியாவிலிருந்து, 
உலகத்தின்‌ பல தேசங்களுக்கும்‌ சிதறடிக்கப்பட்டிருந்த அந்த இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌, இப்பொழுது, அந்த தீர்க்கதரிசனங்கள்‌ கி.பி 1948ஆம்‌ வருடத்‌ 
திலிருந்து, இந்நாள்‌ வரையிலும்‌, இன்றைய இஸ்ரேல்‌ நாட்டிற்குத்‌ திரும்பிக்‌ 
கொண்டேயிருப்பதால்‌, இந்த நாட்களில்‌ நிறைவேறிக்கொண்டு வருகிறது. 


10. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ குறித்தும்‌ ஆமோஸ்‌ ஒரு தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்திருக்கிறான்‌. - அது என்ன? - ஆமோஸ்‌ 9:12 - விழுந்து போன 
தாவீதின்‌ கூடாரத்தை திரும்ப எழுப்புவேன்‌ என்ற அந்த தீர்க்கதரிசனமே. 
அதற்கு அர்த்தம்‌ என்ன? 
தாவீது, பச்சேபாளுடன்‌ செய்துவிட்ட அந்தத்‌ தவறின்‌ மூலம்‌, விழுந்து 
விட்டாலும்‌, கர்த்தர்‌, அவனைக்‌ கைவிடாமல்‌, இயேசுவானவரை தாவீதின்‌ 
சந்ததியிலேயே, வந்து பிறக்கச்செய்ய இருக்கிறார்‌, என்ற அந்தத்‌ 
தீர்க்கதரிசனமே. 


பக்கம்‌ | 7 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - ஓபதியா 


ஓபதியா 


1. ஓபதியா, தன்னுடைய இந்தப்‌ புத்தகத்தை, பிரதானமாக யூதா ஜனங்களுக்கு 
எழுதுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ புத்தகத்தில்‌ ஈசாக்கு தன்‌ முதிர்‌ வயதில்‌, கண்‌ பார்வையை 
இழந்த போது, யாக்கோபு, தன்னை ஏசா என்று கூறிக்கொண்டு, தன்‌ 
தகப்பனை ஏமாற்றியதை நாம்‌, அறிவோம்‌. அவன்‌ ஒரு பொய்யைச்‌ சொல்லி, 
தன்‌ தகப்பனிடமிருந்து, குடும்ப ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. 
எனவே, ஏசா, யாக்கோபின்‌ மேல்‌ கோபமடைந்து, அவனைப்‌ பழிவாங்கத்‌ 
திட்டம்‌ போட்டான்‌ என்பதையும்‌, அதினால்‌, ஏசாவின்‌ கோபத்திலிருந்து 
தப்புவதற்காக, யாக்கோபு ஒரு தூர தேசத்திற்கு ஓடிப்போக 
வேண்டியதாயிருந்தது என்பதையும்‌ நாம்‌ அறிவோம்‌. 


அதற்குப்‌ பல வருடங்கள்‌ கழித்தே, யாக்கோபு, தன்னுடைய மனைவிமார்‌, 
பிள்ளைகள்‌ மிருக ஜீவன்களுடன்‌, தன்னுடைய முன்னோர்கள்‌ வசித்த 
இடத்திற்குத்‌, திரும்பினான்‌. 


அந்த இடைவெளிக்காலத்தில்‌, ஏசாவின்‌ கோபம்‌ தணிந்து, சகோதரர்கள்‌ 
இருவரும்‌ ஒருவரோடொருவர்‌ ஒப்புரவு ஆனார்கள்‌. 


ஏசா, ஒரு பரந்த மனதுடன்‌ யாக்கோபைக்‌ கானான்‌ தேசத்திலேயே குடியிருக்க 
இடம்‌ கொடுத்து விட்டு, அவனும்‌, அவனுடைய குடும்பத்தாருமாக சவக்கடலின்‌ 
அருகே இருந்த, ஏதோம்‌ என்ற இடத்திற்குச்‌ சென்று குடியேறினார்கள்‌. 


ஏசாவின்‌ குடும்பம்‌ அங்கே விருத்தி அடைந்தது. அவனுடைய வம்சத்தினர்‌ 


தான்‌ ஏதோமியர்‌ என்றழைக்கப்பட்டனர்‌. 


2. ஆனால்‌ ஏசாவும்‌, யாக்கோபும்‌ ஒப்புரவு ஆனது போல, அவர்களுடைய 
சந்ததியார்‌ ஒற்றுமையாக இருக்கவில்லை. அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
தொடர்ந்து சண்டையிட்டுக்‌ கொண்டே இருந்தார்கள்‌. 


ஆகையால்தான்‌ மோசேயின்‌ காலத்தில்‌, யாக்கோபின்‌ சந்ததியாரான 
இஸ்ரவேலர்கள்‌, எகிப்திலிருந்து கானான்‌ தேசத்திற்கு யாத்திரையாகச்‌ சென்ற 
போது, ஏதோமியர்‌, தங்கள்‌ தேசம்‌ வழியாக அந்த இஸ்ரவேலர்கள்‌ 
செல்லுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை - எண்ணாகமம்‌ 20:14-21 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடூ - ஓபதியா - பக்கம்‌ |g 


அது மட்டுமல்ல. அந்த சந்ததியார்களின்‌ மத்தியில்‌ இருந்த அந்த விரோதம்‌, 
பல நூற்றாண்டுகளுக்கு நீடித்தது. பல நூற்றாண்டுகள்‌ கழித்து, பாபிலோனிய 
ராஜாவான நேபுகாத்‌ நேச்சார்‌, யூதா ஜனத்திற்கு விரோதமாக வந்தபோது, 
ஏதோமியர்‌ சந்தோஷம்‌ அடைந்ததுமல்லாமல்‌, எருசலேமை அழிப்பதற்கு, 
பாபிலோனிய ராஜாவுக்கு உதவியும்‌ செய்தார்கள்‌. 

- சங்கீதம்‌ 137:7; புலம்பல்‌ 4:21; எசேக்கியேல்‌ 25:12-14 


எனவே,  அதினிமித்தம்‌ ஏதோமியர்களுக்குத்‌ தேவன்‌ கொடுக்கப்போகும்‌ 
தண்டனைகளைக்‌ குறித்தும்‌, ஒபதியா இந்தப்‌ புத்தகத்தில்‌ எழுதுகிறான்‌. 


எப்படி? 


. ஓபதியா வசனங்கள்‌ 3, 4 

- ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில்‌, திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துகொண்டிருந்த 
நிலையிலிருந்து, ஏதோமியரைக்‌ கீழே விழப்பண்ணவேன்‌, என்று தேவன்‌ 
கூறுகிறார்‌. 


. அவர்கள்‌ என்னென்ன தவறுகள்‌ செய்திருந்தார்கள்‌? 

- ஒபதியா 12-14 வசனங்கள்‌. எனவே, அவர்கள்‌ யூதா ஜனங்களுக்கு 
என்னென்ன தீமைகள்‌ செய்திருந்தார்களோ, அவைகள்‌ அனைத்தும்‌ அவர்கள்‌ 
தலையின்‌ மீதே, திரும்பவும்‌ வந்துசேரும்‌ என்றும்‌ ஒபதியா தீர்க்கதரிசனம்‌ 
உரைக்கிறான்‌ - ஒபதியா - வசனம்‌ 15 


. அதோடு, யூதா ஜனத்தைக்‌ குறித்து, ஒரு நல்ல காரியத்தையும்‌ ஒபதியா 
தீர்க்கதரிசனமாகத்‌ தன்‌ புத்தகத்தில்‌ உரைக்கிறான்‌. அது என்ன? 
- ஒபதியா வசனங்கள்‌ 17-18 


யூதா ஜனங்கள்‌ பாபிலோனுக்குச்‌ சிறை பிடித்துக்கொண்டு செல்லப்பட்டாலும்‌, 
அவர்கள்‌ ஒரு நாள்‌, மீண்டுமாகக்‌ கானான்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி வந்து, 
தாங்கள்‌ இழந்துபோன அனைத்தையும்‌ சதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌ என்பதே 
அந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ ஆகும்‌. 


பக்கம்‌ 9 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - யோனா 


யோனா 


1. அசீரியர்களுடன்‌ தேவன்‌ இடைபடுவதைக்‌ குறித்து, யோனாவின்‌ புத்தகம்‌ 
விளக்குகிறது கி. மு 722ம்‌ வருடத்தில்‌, இஸ்ரவேலர்களை அசீரியாவுக்குச்‌ 
சிறைபிடித்துச்‌ செல்ல, அசீரியர்களுக்குத்‌ தேவன்‌ அனுமதி கொடுத்திருந்தார்‌. 
ஆனால்‌, அவர்களோ, தங்களுடைய பலத்தினாலேயே, அப்படிச்‌ செய்ய 
முடிந்ததென்று எண்ணி, பெருமைப்பட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. 


எனவே அந்த அசீரியர்களுக்குக்‌ கர்த்தர்‌ ஒரு தண்டனையைக்‌ கொடுக்கத்‌ 
தீர்மானித்தார்‌. ஆனால்‌ அப்படி அவர்களுக்கு அந்த தண்டனையைக்‌ 
கொடுக்கும்‌ முன்பாக, அவர்களை எச்சரிக்கக்‌, கர்த்தர்‌ அனுப்பியிருந்த 
தீர்க்கதரிசிதான்‌ யோனா. 


2. யோனாவைத்‌ தேவன்‌ எங்கே போகச்‌ சொன்னார்‌? 


- யோனா 1:1 - அசீரியர்களின்‌ தலைநகரமான நினிவே பட்டணத்திற்கு. 


3. ஆனால்‌ யோனா எங்கு சென்றான்‌ என்பது நமக்குத்‌ தெரியும்‌. 
- யோனா 1:3 - அவன்‌ தர்ஷீஸுக்குச்‌ சென்றான்‌. இன்றைய லண்டன்‌ மாநகரம்‌ 
தான்‌ இந்த தர்ஷீஸ்‌ பட்டணம்‌ என்று வேத பண்டிதர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


4. யோனா ஏன்‌ தேவனுடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியவில்லை? யோனா, ஒரு பக்கம்‌ 
தேவனை நன்கு அறிந்திருந்த தேவபக்தியுள்ள ஒரு மனுஷன்‌. ஆனால்‌ இன்னொரு 
பக்கம்‌, அவன்‌ தேசப்பற்று நிறைந்த ஒரு இஸ்ரவேலனாகவும்‌ இருந்தான்‌. 


இஸ்ரவேலர்கள்‌ அசீரியர்களால்‌ எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ என்பதை யோனா நன்கு அறிந்திருந்தான்‌. அவன்‌ 
அசீரியர்களிடம்‌ சென்று, தேவனுடைய எச்சரிப்பைக்‌ குறித்துப்‌ 
பிரசங்கிக்கும்போது, ஒரு வேளை அந்த அசீரியர்கள்‌ மனந்திரும்பிவிட்டால்‌, 
மனதுருக்கம்‌ நிறைந்த தேவன்‌, அவர்களை மன்னித்து விடுவாரே. அப்பொழுது 
அந்த அசீரியர்கள்‌ தொடர்ந்து இஸ்ரவேலர்களை இன்னும்‌ பல வருடங்களுக்கு 
ஒடுக்கிக்கொண்டிருப்பார்களே, என்பதால்தான்‌ அவன்‌ நினிவேக்குப்‌ போவதைத்‌ 
தவிர்க்க முயற்சித்தான்‌. 


5. நினிவே பட்டணம்‌ எருசலேமுக்குக்‌ கிழக்காக சுமார்‌ 1300 கி.மீ தொலைவில்‌ 
இருந்த ஒரு தரைப்‌ பட்டணம்‌. அங்கு எந்த சமுத்திரமும்‌ கிடையாது. ஆனால்‌ 
தர்ஷ்ஸ்‌, எருசலேமுக்கு மேற்காக, சுமார்‌ 2400 கி.மீ தொலைவில்‌ இருந்தது. 
அது நினிவேயிலிருந்து வெகுதூரத்தில்‌ இருந்ததால்‌, தேவன்‌ நினிவேக்கு 
வேறு யாரையாவது அனுப்பிக்கொள்ளுவார்‌ என்று எண்ணியே, யோனா 
தர்ஷீசுக்கு ஓடிப்போய்‌ விடும்படியாக, அங்கு போகும்‌ ஒரு கப்பலில்‌ ஏறினான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - யோனா - பக்கம்‌ 10 


6. தேவன்‌ அப்பொழுது என்ன செய்தார்‌ என்பதை நாம்‌ நன்கு அறிவோம்‌? யோனா 1:4 
- கர்த்தர்‌ அந்தக்‌ கப்பல்‌ உடையத்தக்கதாக, ஒரு பெருங்காற்றை அனுப்பினார்‌. 


அந்தப்‌ புயலின்‌ உக்கிரத்திலிருந்து தங்களைக்‌ காப்பாற்றிக்கொள்ள, கப்பலின்‌ 
மாலுமிகள்‌ என்னென்ன காரியங்களை எல்லாம்‌ செய்தார்கள்‌ என்பதை நாம்‌ 
வாசிக்கும்போது, மிகுந்த பரவசமடைகிறோம. 

- யோனா 1:5-16 அவர்கள்‌ என்னென்ன காரியங்களையெல்லாம்‌ செய்தார்கள்‌? 


1. முதலாவதாக, பாரமான பொருட்களைத்‌ தூக்கி கடலுக்குள்‌ எறிந்தனர்‌. 

11. இரண்டாவதாக, யோனாவைத்‌ தன்‌ தேவனை நோக்கி ஜெபிக்கும்படிக்‌ கூறினர்‌. 

111. மூன்றாவதாக, இந்தத்‌ தீங்கை யார்‌ மூலமாகத்‌ தங்களுக்கு நேரிட்டது என்ற 
காரணத்தைத்‌ தெரிந்துகொள்ள, சீட்டுப்போட்டுப்‌ பார்த்தனர்‌. 

14. நான்காவதாக, யோனாவின்‌ பேரில்‌ சீட்டு விழுந்தபோது, அவர்கள்‌ யோனாவை 
உடனடியாகத்‌ தூக்கி சமுத்திரத்திற்குள்‌ எறிந்து விட்டார்களா? - இல்லை 

7. ஐந்தாவதாக, தான்‌ ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன்‌ என்றும்‌, சமுத்திரத்தையும்‌, 
பூமியையும்‌ படைத்த தேவனின்‌ சமுகத்தைவிட்டு, தான்‌ ஓடிப்போவதாகவும்‌, 
யோனா மாலுமிகளிடம்‌ கூறினபோதும்‌, அவர்கள்‌ அவனுக்கு கனத்தைக்‌ 
கொடுத்து சமுத்திரத்தின்‌ கொந்தளிப்பு அடங்க, தாங்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்று அவனுக்கு மிகுந்த மரியாதைகொடுத்துக்‌ கேட்டார்கள்‌. 

vi. ஆறாவதாக, தன்னைச்‌ சமுத்திரத்தில்‌ தூக்கிப்போட்டு விட்டால்‌, கடல்‌ 
கொந்தளிப்பு அடங்கிவிடும்‌ என்று யோனா அவர்களிடம்‌ கூறினபோதும்‌ கூட, 
உடனே அவனைத்‌ தூக்கி சமுத்திரத்திற்குள்‌ போட்டு விட்டார்களா? - அதுவும்‌ 
இல்லை கப்பல்‌ கரைசேரும்படி வேகமாக தண்டு வலித்தார்கள்‌. 

vii. ஏழாவதாக, கடைசியாக, வேறு ஒன்றும்‌ வழி இல்லாததாலேயே, குற்றமில்லாத 
இரத்தத்தைச்‌ சிந்துவதற்கான தண்டனையைத்‌ தங்களுக்குத்‌ தந்து விடாதேயும்‌ 
கர்த்தாவே, என்று தேவனிடம்‌ ஜெபித்த பின்புதான்‌ அவனைத்‌ தூக்கி, 
சமுத்திரத்திற்குள்‌ போட்டார்கள்‌. 


மற்றவர்கள்‌ மேல்‌ நாம்‌ எந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டும்‌ என்பதற்கு, 
அது ஒரு மிகச்‌ சிறந்த எடுத்துக்காட்டான வேத பகுதியாக அமைந்துள்ளது. 


இவ்வளவுக்கும்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ புறஜாதிகள்‌. அவர்களே யோனாவின்‌ 
மேல்‌, இந்த அளவுக்கு தங்கள்‌ அன்பைக்‌ காண்பித்திருப்பார்களானால்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, இந்த நாட்களில்‌ இன்னும்‌ எந்த 
அளவுக்கு அதிகமாக மற்றவர்கள்‌ மேல்‌ நம்‌ அன்பைக்‌ காட்டவேண்டும்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொள்ளுவோம்‌. 

அப்படியே அன்பின்‌ செயல்களையே தொடர்ந்து நம்‌ வாழ்ககை முழுவதும்‌ 
காண்பிப்பதற்கே, கர்த்தர்‌ நம்மை அவருடைய பிள்ளைகளாகத்‌ 


தெரிந்துகொண்டிருக்கிறார்‌. 


பக்கம்‌ 111 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - யோனா 


7. 


9. 


மீண்டும்‌ யோனாவின்‌ கதைக்கு வருவோம்‌. எனவே வேறு எதுவும்‌ செய்யமுடியாத 
சூழ்நிலையில்தான்‌, அந்த மாலுமிகள்‌ யோனாவைத்‌ தூக்கி சமுத்திரத்திற்குள்‌ 
போட்டார்கள்‌. உடனே சமுத்திரம்‌ அமைதலானது. - யோனா 1:16,17. 

யோனாவை விழுங்குவதற்கு தேவன்‌ ஒரு பெரிய மீனை ஆய்த்தம்‌ பண்ணி 
யிருந்தார்‌. பின்பு அது அவனை ஒரு கரையில்‌ கக்கிவிட்டது. ஒருவேளை, 
அவன்‌ கப்பலில்‌ ஏறிய, யோப்பா பட்டணத்தின்‌ கரையாகவே, அது 


இருந்திருக்கலாம்‌. - யோனா 2:10. 


அடுத்து, யோனா 3:1,2 - இரண்டாந்தரமும்‌ தேவன்‌ யோனாவை நினிவேக்குப்‌ 
போகும்படி கூறினார்‌. இந்த முறை யோனா நினிவேக்குச்‌ சென்று என்ன 
செய்தான்‌? - யோனா 3:3,4 - மூன்று நாள்‌ விஸ்தாரமான அந்த நினிவே 
பட்டணத்திற்குள்‌, ஒரே ஒரு நாள்‌ மட்டும்‌ பிரயாணம்‌ செய்து, வேண்டா 
வெறுப்பாக, இன்னும்‌ நாற்பதே நாட்களில்‌ நினிவே அழிக்கப்படும்‌, என்று 
தேவனுடைய ஆக்கினையைக்‌ குறித்து, அந்த அசீரியர்களை எச்சரித்தான்‌. 


ஆனால்‌ சம்பவித்தது என்ன? - யோனா 3:5-10. - நினிவேயின்‌ ராஜா உட்பட 
அனைத்து ஜனங்களும்‌, தங்கள்‌ பொல்லாத வழிகளை விட்டுத்‌ திரும்பினார்கள்‌. 
எனவே, தேவன்‌ அவர்களை அழிக்கவில்லை. இதையும்‌ நாம்‌ அறிவோம்‌. 


நினிவேயின்‌ மக்கள்‌ மனந்திரும்பியபோது, கர்ததர்‌ அவர்களை அழிக்காமல்‌ 
காப்பாற்றினதைக்‌ குறித்து யோனா மிகுந்த சந்தோஷமடைந்திருக்க வேண்டும்‌. 


ஆனால்‌, மாறாக அவன்‌ செய்தது என்ன? 


10. யோனா 4:5 - அவன்‌, தான்‌ தேவனுடைய ஒரு ஊழியக்காரன்‌ என்பதையும்‌ மறந்து, 


11. 


தேவன்‌ மேல்‌ கோபப்பட்டான்‌. - ஏன்‌? - அவர்‌ அசீரியர்களை அழிக்காமல்‌ 
காப்பாற்றியதால்‌. ஆனால்‌ தேவன்‌ ஒரு ஆமணக்குச்‌ செடியின்‌ மூலம்‌ 
அவனுக்கு ஒரு பாடத்தைக்‌ கற்றுக்கொடுத்தார்‌. அதையும்‌ நாம்‌ அறிவோம்‌. 


நம்‌ தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மட்டும்‌ தேவனாயிராமல்‌, இந்த 
உலகத்தில்‌ உள்ள அனைத்து ஜனங்கள்‌ மேலும்‌ அன்பும்‌, மன உருக்கமும்‌ 
உடையவர்‌ என்பதையே, இந்த யோனாவின்‌ புத்தகம்‌ நமக்கு வெளிப்படுத்துகிறது. 


யோனாவின்‌ மூலம்‌, நினிவேயாகிய ஒரு பட்டணத்திலிருந்த அந்த 
ஜனங்களைக்‌ கர்த்தர்‌ மனந்திரும்பவைத்தது போலவே, பூமியிலுள்ள அனைத்து 
மனுக்குலத்திலும்‌, அநேகரை  மனந்திரும்பவைப்பதற்காகவே, கர்த்தர்‌ 
இயேசுவானவரை இந்த பூமிக்கு அனப்பினார்‌. இதுவே யோனா புத்தகத்தின்‌ 
மையக்கருத்து ஆகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடூ - மீகா - பக்கம்‌ 12 


மீகா 


1. யூதா ஜனங்களை எச்சரிப்பதற்காகத்‌ தேவனால்‌ அனுப்பப்பட்டவர்களில்‌ 
ஒருவன்‌ தான்‌ இந்த மீகா தீர்க்கதரிசி. 


2. இந்தப்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ ஜந்து அதிகாரங்களிலும்‌ யூதா ஜனங்கள்‌ செய்து 
வந்த பல பாவங்களைக்‌ குறித்து மீகா எழுதுகிறான்‌. இந்தப்‌ புத்தகத்தின்‌ 
கடைசி இரண்டு அதிகாரங்களிலோ, அந்தப்‌ பாவிகள்‌ மேலும்‌ தேவனுக்கு 
இருந்த அன்பைப்‌ பற்றி எழுதுகிறான்‌. 


3. யூதா ஜனங்கள்‌ செய்து கொண்டிருந்த பலவகையான பாவங்கள்‌ என்னென்ன? 


1. முதலாவதாக, அவர்கள்‌ பிறருடைய சொததுக்களை இச்சித்து, 
அவைகளைத்‌ தவறான முறையில்‌ அவர்களிடமிருந்து பறித்துக்‌ 
கொண்டார்கள்‌. - மீகா 2:2. 


11. இரண்டாவதாக, குற்றமற்ற ஜனங்களின்‌ வஸ்திரங்களைத்‌ திருடிக்‌ 
கொண்டார்கள்‌. - மீகா 2:8. 


111. மூன்றாவதாக, அவர்கள்‌ சுயநலமாக இருந்து, பெண்களை அவர்கள்‌ 
வீடுகளிலிருந்து துரத்தி விட்டார்கள்‌. - மீகா 2:9. 


14. நான்காவதாக, தேவனுக்கடுத்த காரியங்களைப்‌ போதிப்பது போல 
போதித்து, ஜனங்களுக்குப்‌ பிரியமான காரியங்களையே பிரசங்கித்தார்கள்‌. 
இதனால்‌, ஜனங்கள்‌ தேவனை விட்டு வழி விலகிச்‌ செல்லுவதற்குக்‌ 
காரணமாக இருந்தார்கள்‌. - மீகா 2:11. 


17. ஐந்தாவதாக, அவர்கள்‌ வன்முறையில்‌ ஈடுபடுகிறவர்களாக இருந்தார்கள்‌. - 
மீகா 3:2. 


vi. ஆறாவதாக, தங்கள்‌ வாய்க்கு வந்த வார்த்தைகளையெல்லாம்‌ பேசி, 
தேவன்‌ சொன்ன வார்த்தைகளைத்‌ தீர்க்கதரிசனமாக உரைக்கிறோம்‌ 
என்றும்‌ சொன்னார்கள்‌. - மீகா 3:5. 


vii. ஏழாவதாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல்‌ தங்கள்‌ வழிகளைக்‌ 
கோணலாக்கிக்கொண்டிருந்தார்கள்‌. - மீகா 3:9. 


பக்கம்‌ 13 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - மீகா 


4. ஆகவே, அந்த யூதா ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கப்போகிறது என்று 
தேவன்‌ மீகா மூலமாகக்‌ கூறினார்‌? 
- மீகா 3:12 - அவர்களுடைய தேசத்தின்‌ பல இடங்களும்‌, அழிக்கப்பட்டு 
ஒன்றுமில்லாமல்‌ போகும்‌ என்றார்‌. அது அப்படியே, நேபுகாத்‌ நேச்சாரின்‌ 
காலத்தில்‌ நிறைவேறியது. 


5. இந்த தீர்க்கதரிசனங்களின்‌ மத்தியிலும்‌ மீகா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
வருகையைக்‌ குறித்தும்‌ சிறப்பான இரண்டு தீர்க்தரிசனங்களை உரைக்கிறான்‌. 


அவைகள்‌ என்னென்ன? 


1. மீகா 2:13 - மனுஷனையும்‌ தேவனையும்‌, ஒப்புறவாக்குவதில்‌ சாத்தான்‌ 
கொண்டு வந்த தடைகளை நீக்கிப்‌ போடுகிறவர்‌ - இயேசுவானவராக, 
சீக்கிரத்தில்‌ வருவார்‌ என்றான்‌. 


11. மீகா 5:2 - யூதேயாவிலுள்ள பெத்லகேம்‌ என்னும்‌ ஒரு சிறிய 
கிராமத்தில்தான்‌, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார்‌ என்றும்‌ 
அறிவித்தான்‌. 


கிறிஸ்துவின்‌ பிறப்பைக்‌ குறித்து, அவர்‌ பிறப்பதற்குச்‌ சுமார்‌ எழுநூற்றம்பது 
வருடங்களுக்கு முன்பே, மீகா தீர்கதரிசனம்‌ உரைத்தபடியே, கிறிஸ்துவானவர்‌ 
பெத்லகேமில்‌ ஒரு பாலகராகப்‌ பிறந்தார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - நாகூம்‌ - பக்கம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 4 - பகுதி 6 


நாகூம்‌, ஆபகூக்‌, செப்பனியா, ஆகாய்‌, சகரியா மற்றும்‌ மல்கியா 


நாகூம்‌ 


. இந்தப்‌ புத்தகத்தில்‌ நாகூம்‌ தீர்க்கதரிசி, நினிவேயின்‌ கடைசி அழிவைக்‌ 
குறித்துத்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறான்‌. 


. தேவனுடைய திட்டங்களை அறியாமல்‌, தங்களுடைய சுய பெலத்தினாலேயே, 
தங்களைவிட பலசாலிகளான இஸ்ரவேலர்களைத்‌ தங்களால்‌ சிறைபிடிக்க 
முடிந்ததென்று அசீரியர்கள்‌ என்ணினார்கள்‌. 


. இஸ்ரவேலர்கள்‌, தம்முடைய வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போனதால்‌, 
தேவன்‌ அவர்களைத்‌ தண்டிப்பதற்காகவே, தற்காலிகமாகத்‌ தங்களை 


பலப்படுத்தியிருந்தார்‌ என்பதை அந்த அசீரியர்கள்‌ புரிந்துகொள்ளவில்லை. 


. எனவே, இஸ்ரவேல்‌ மக்களைத்‌ தங்கள்‌ தேசத்துக்கு கி.மு. 72ல்‌ 
சிறைபிடித்துக்‌ கொண்டு போன பின்பு, அவர்கள்‌ யூதா ஜனங்களையும்‌ 
சிறைக்கைதிகளாக்கிக்‌ கொண்டு செல்ல முயற்சித்தனர்‌. 


. மேலும்‌, அடுத்த ஒரு நூற்றாண்டிற்கு, அவர்கள்‌ உலகின்‌ பல தேசங்களையும்‌ 
பயமுறுத்தி, அவர்களுடைய இரத்தத்தைச்‌ சிந்த வைத்து, அந்த தேசங்களைத்‌ 
தங்களுக்கு முன்பாக நடுங்கவைத்துக்கொண்டுமிருந்தார்கள்‌ 


. எனவே, யோனாவின்‌ காலத்தில்‌, நினிவே நகர மக்களுக்காகப்‌ பரிதாபப்பட்டு, 
அவர்களை அழிக்காமல்‌ காப்பாற்றிய தேவன்‌, நாகூமின்‌ காலத்தில்‌ 
அவர்களை முற்றிலுமாக அழித்து விடத்‌ தீர்மானித்தார்‌. 


. எனவே, அந்த அசீரியர்களுக்கு விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்ல, கர்த்தர்‌ 
நாகூம்‌ தீர்க்கதரிசியை எழுப்பியிருந்தார்‌ 


. அப்படி தீர்க்கதரிசனம்‌ கூறுமுன்பு, முதலாவதாக, இயற்கை, மலைகள்‌, 
சமுத்திரங்கள்‌ மற்றும்‌ பூமி ஆகிய இவைகள்‌ எல்லாவற்றின்‌ மேலுமுள்ள 
தேவனுடைய அதிகாரத்தை நாகூம்‌ சுட்டிக்காட்டி, தங்களின்‌ தெய்வமாகிய 
கர்த்தர்‌ எவ்வளவு மகத்துவமானவர்‌ என்பதை விவரிக்கிறான்‌. - நாகூம்‌ 1:3-5. 


1 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - நாகூம்‌ 


9. அதைத்‌ தொடர்ந்து, அவன்‌ அந்த அசீரியர்களைப்‌ பற்றி என்னென்ன 
தீர்க்கதரிசனங்களைச்‌ சொன்னான்‌? 
1. நாகூம்‌ 2:6 - நினிவேயை வெள்ளம்‌ சூழ்ந்துகொள்ளும்‌ என்றான்‌. 
11. நாகூம்‌ 2:7 - நினிவேயின்‌ மக்கள்‌ சிறைபட்டுப்‌ போவார்கள்‌ என்றான்‌. 
iii. நாகூம்‌ 2:8 - நினிவேயின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ளு 
வதற்காக, ஓடிப்போவார்கள்‌ என்றான்‌. 
ர. நாகூம்‌ 29 - அவர்கள்‌ தங்கள்‌ பெலனை இழந்து தள்ளாடுவார்கள்‌ என்றும்‌ கூறினான்‌. 


10. இப்படி நினிவேயின்‌ மேலும்‌, அதின்‌ மக்கள்‌ மேலும்‌ தேவனுடைய கோபம்‌ 
பற்றியெரியச்‌ செய்ய, இன்னொரு காரணமும்‌ இருந்தது. - அது என்ன? 
- நாகூம்‌ 3:1 - உலகம்‌ முழுவதும்‌ நினிவே குற்றமில்லாத இரத்தத்தை 
வெகுவாகச்‌ சிந்தியிருந்தது. 


11. எனவே, நினிவேயின்‌ மேல்‌ எப்படிப்பட்ட தண்டனையைக்‌ கொண்டுவர 
வேண்டும்‌ என்று தேவன்‌ திட்டமிட்டிருந்தார்‌ என்றும்‌ நாகூம்‌ கூறுகிறான்‌. 
நாகூம்‌ 3:47 - ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி, ஜனங்கள்‌ முன்பாக 
அவளை ஒரு வேடிக்கைப்‌ பொருளாக ஆக்கிப்போடுவதைப்போலவே, கர்த்தர்‌, 
நினிவேயின்‌ சகல ஆடம்பரங்களையும்‌, கவுரவத்தையும்‌ உரிந்துகொள்ளப்‌ 
போகிறார்‌, என்று தீர்க்கதரிசனம்‌ கூறினான்‌. 


12. நாகூம்‌ 3:8-11 - மேலும்‌, நினிவேயை விடப்‌ பெரிதாகவும்‌ செழிப்பாகவும்‌ 
இருந்த நோ அம்மான்‌ என்ற பட்டணத்தையே, கர்த்தர்‌ அழித்தது போலவே, 
நினிவேயையும்‌ அழிக்கப்போகிறார்‌ என்றும்‌, நாகூம்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 


13. நாகூம்‌ 3:19 - அதோடு அப்படி நினிவே அழிக்கப்படும்போது, நினிவேயினால்‌ 
ஒடுக்கப்பட்ட மனுஷர்கள்‌ என்ன செய்வார்கள்‌ என்றான்‌? - அவர்கள்‌ 
அசீரியாவின்‌ அழிவைப்‌ பார்த்து, கை கொட்டி ஆர்ப்பரிப்பார்கள்‌ என்றும்‌ 
நாகூம்‌ கூறினான்‌. 


ஆனால்‌ தங்களுடைய மகத்துவமான தேவன்‌, இஸ்ரவேலர்கள்‌ மீது எப்படி 
தயை காண்பிக்கப்போகிறார்‌ என்பதையும்‌ நாகூம்‌ தொடர்ந்து கூறினான்‌. 
எப்படி? - அவர்கள்‌ அசீரியர்களைக்‌ குறித்து, இனி ஒருபோதும்‌ பயப்பட 
வேண்டிய அவசியமில்லாதபடிக்கு, கர்த்தர்‌ அந்த அசீரியர்களை, முற்றிலுமாக 
அழிக்கப்போகிறார்‌, என்றும்‌ கூறி அவர்களை உற்சாகப்படுத்துகிறான்‌. - நாகூம்‌ 1:15 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - ஆபகூக்‌ - பக்கம்‌ 13 
ஆப்கூக 


. கர்த்தரால்‌ யூதா ஜனங்களுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்க, தேவனால்‌ 
அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான்‌ ஆபகூக்‌. ஆனால்‌ அவன்‌ ஒரு வித்தியாசமான 
தீர்க்கதரிசியாக இருந்தான்‌. - எப்படி? - ஆபகூக்‌ 1:2,3 

- அவன்‌ தேவனுடன்‌ நெருக்கமாக இருந்து, அவருடன்‌ அன்போடும்‌, 
உரிமையோடும்‌, தர்க்கம்‌ செய்த ஒருவனாயிருந்தான்‌. 


. அவன்‌ எதைக்குறித்து தேவனுடன்‌ தர்க்கம்‌ செய்தான்‌? - ஆபகூக்‌ 1:6,9,10 


. கர்த்தர்‌ ஒருமுறை, ஆபகூக்குக்கு ஒரு தரிசனத்தைக்‌ காண்பித்தார்‌. 

அது என்ன தரிசனம்‌? 

- பாபிலோன்‌ ராஜா, யூதா தேசத்தை முற்றுகையிட்டு, அவர்களுக்கு உண்டான 
யாவற்றையும்‌ சூறையாடி, அவர்களை வலுக்கட்டாயமாக பாபிலோனுக்கு சிறை 
பிடித்துச்‌ செல்லும்‌ அந்த தரிசனத்தையே, தேவன்‌ ஆபகூக்கிற்குக்‌ காண்பித்தார்‌. 


அப்பொழுது, ஆபகூக்‌, கர்த்தரிடம்‌ அவர்களுக்கு இரக்கம்‌ பாராட்டும்படி 
மன்றாடினான்‌. ஆனால்‌ தேவனோ அவனுக்கு எந்தப்‌ பதிலும்‌ அளிக்கவில்லை. 


ஆகவே, மனுஷர்‌ தெள்ளுப்பூச்சியைத்‌ தங்கள்‌ கால்களின்‌ கீழ்‌ நசுக்குவது 
போல, பாபிலோனியர்‌ யூதா ஜனங்களைத்‌ தங்கள்‌ கால்களின்‌ கீழ்‌ நசுக்கு 
கிறார்களே, ஆனாலும்‌ நீர்‌ அவைகளையெல்லாம்‌ பார்த்த பின்பும்‌ மெளனமாக 
இருக்கிற்ரே, நான்‌ அவர்களுக்காக விண்ணப்பம்‌ செய்தாலும்‌, எனக்கு இரங்கமாட்டேன்‌ 
என்கிறீரே, என்று ஆபகூக்‌ தேவனிடம்‌ செல்லமாக முறையிட்டான்‌. 

. அப்பொழுது, ஆபகூக்கிற்குத்‌ தேவன்‌ கொடுத்த பதில்‌ என்ன? 

ஆபகூக்‌ 2:2,3 ஆபகூக்கிற்குத்‌ தேவன்‌ காண்பித்திருந்த எல்லா தரிசனங்‌ 
களையும்‌, சில பலகைகளில்‌ எழுதி, அவைகளை பாபிலோனுக்கு ஓட்டிச்செல்லப்‌ 
படுகிற அந்த யூதா ஜனங்கள்‌ பார்க்கும்படியாக வை, என்று சொன்னார்‌. 


அந்தப்‌ பலகைகளில்‌ எழுதியிருக்கிறவைகளை வாசித்து, தங்களுடைய 
அக்கிரமங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, தேவன்‌ ஒருவரே தங்களைக்‌ காப்பாற்ற 
முடியும்‌ என்று விசுவாசிக்கிறவர்கள்‌ மாத்திரமே, பிழைப்பார்கள்‌ என்றும்‌ 
தேவன்‌ கூறினார்‌ - ஆபகூக்‌ 2:4. 


. ஆபகூக்‌ 2:14 - மேலும்‌, ஒரு நீண்டகால தீர்க்கதரிசனத்தையும்‌ கர்த்தர்‌ 
ஆபகூக்‌ மூலம்‌ அறிவித்தார்‌. 

அது என்ன? சமுத்திரம்‌ எப்படி தண்ணீரினால்‌ நிறைந்திருக்கிறதோ, 
அப்படியே விசுவாசிகளும்‌, இயேசுவானவர்‌ மூலமாக, கர்த்தரைப்‌ பற்றி 
நிறைவாக அறிந்துகொள்ளும்‌ நாட்கள்‌ வர இருக்கின்றன என்று, 
இயேசுவானவர்‌ இந்த பூமிக்கு வர இருப்பதை ஆபக்க்கும்‌ முன்‌ அறிவித்தார்‌. 


பக்கம்‌ 14 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - செப்பனியா 


செப்பனியா 


1. யூதா ஜனத்தின்‌ சிறையிருப்பிற்கு முன்‌, அவர்களை எச்சரிப்பதற்காகத்‌ 
தேவனால்‌ அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான்‌, செப்பனியா. 
- செப்பனியா 1:1-6 - இந்தப்‌ புத்தகம்‌ எழுதப்பட்ட காலம்‌ சுமார்‌ கி.மு. 640 


2. பாகாலின்‌ ஆசாரியர்கள்‌ கெம்மரீம்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. கெம்மரீம்‌ 
என்றால்‌ கறுப்பு என்று அர்த்தம்‌. இந்த ஆசாரியர்கள்‌ எப்போதுமே நீண்ட, 
கறுப்பு அங்கிகளையே அணிந்துகொண்டிருந்தபடியால்‌ அவர்கள்‌ கெம்மரீம்கள்‌ 
என்று அழைக்கப்பட்டனர்‌. 


3. கானானியர்களுடைய மோளேகு என்ற தெய்வத்தின்‌ இன்னொரு பெயர்‌ தான்‌ 
மல்காம்‌ (வசனம்‌ 5) ஆகும்‌. இந்தத்‌ தெய்வம்‌ பிள்ளைகளை பலியாகக்‌ 
கேட்கும்‌ ஒரு தெய்வம்‌, என்பதை நாம்‌ ஏற்கனவே கற்றுக்கொண்டுள்ளோம்‌. 


4. விழுந்துபோன தூதர்களையும்‌, பாகாலையும்‌, மோளேகையும்‌ யூதா ஜனங்கள்‌ 
வணங்கிக்கொண்டிருந்தபடியால்‌, தேவன்‌ அவர்களுக்கு என்ன 
செய்யப்போவதாக செப்பனியா மூலம்‌ கூறுகிறார்‌? அவர்களை முற்றிலுமாக 
அதம்‌ பண்ணிப்போடுவேன்‌ என்கிறார்‌. - எப்படி? - ஒரு சுனாமி ஒரு 
கடற்கரைப்‌ பட்டணத்தைத்‌ தாக்கும்போது, ஏற்படும்‌ ஒரு சர்வநாசம்‌ போலவே, 
யூதா ஜனங்களும்‌ அவர்களுடைய உடைமைகள்‌, மிருக ஜீவன்கள்‌ ஆகிய 
அனைத்தோடும்‌, முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவார்கள்‌, என்று கர்த்தர்‌ 
செப்பனியா மூலம்‌ கூறினார்‌. 


செப்பனியா இப்படி தீர்க்கதரிசனம்‌ உரைத்து சுமார்‌ நாற்பது 
வருடங்களுக்குப்‌ பின்பு, அது அப்படியே சம்பவித்தது. நேபுகாத்நேச்சார்‌ ராஜா, 
வந்து யூதா ஜனங்கள்‌ அனைவருடைய வாழ்க்கையையும்‌ அவர்களுடைய 
உடமைகளையும்‌ முற்றிலுமாக நாசமாக்கிப்போட்டான்‌. 


ஆகவே, விசுவாசிகளான நாம்‌, எந்த ஆவிகளையுமோ, 
சம்மனசுகளையோ, விக்கிரகங்களையோ வணங்கக்கூடாது. அது தேவன்‌ 


வெறுக்கும்‌ ஒரு செயல்‌ ஆகும்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடூ - செப்பனியா - பக்கம்‌ 


5. ஆனால்‌, செப்பனியா மூலம்‌ தேவன்‌ யூதா ஜனத்திற்கு ஒரு நல்ல 


செய்தியையும்‌ கொடுக்கிறார்‌. 
அது என்ன? - செப்பனியா 3:17 - ஒரு நாள்‌, தேவன்‌ அவர்களை 
இரட்சித்து, அவர்களில்‌ களிகூருவார்‌ என்று அவன்‌ உரைக்கிறான்‌. 


.. அதோடு, இன்னொரு நீண்டகால தீர்க்கதரிசனத்தையும்‌ கர்த்தர்‌, செப்பனியா 
மூலம்‌ கூறுகிறார்‌. 
. அது என்ன? - செப்பனியா 3:9 - ஒரு நாள்‌ வரும்‌, அப்பொழுது 
கர்த்தர்‌, தாம்‌ பாபேல்‌ கோபுரத்தில்‌ தாறுமாறாக்கியிருந்த பாஷைகளைத்‌, 
திரும்பவும்‌ சுத்தமான ஒரே பாஷையாக மாற்ற இருக்கிறார்‌ என்ற 
தீர்க்கதரிசனமே. 


அது எப்பொழுது சம்பவிக்கும்‌? 


- இயேசுவானவரின்‌ இரகசிய வருகைக்குப்‌ பின்பு, பூமியில்‌ உள்ள அனைத்து 
விசுவாசிகளும்‌ மத்திய ஆகாயத்தில்‌ இயேசுவானவரைச்‌ சந்திக்கும்போது, இது 
நடைபெறும்‌. 


புதிய ஏற்பாட்டின்‌ வேதபாடங்களை நாம்‌ கற்றுக்கொண்ட பின்பு, இது 
நமக்குத்‌ தெளிவாக விளங்கும்‌. இந்த “பைபிள்‌ ஆழங்கள்‌” வேத பாடக்‌ 
குறிப்புகளின்‌, கடைசி பாகத்தின்‌, கடைசி பகுதியில்‌ இது தெளிவாக 
விவரிக்கப்பட்டுள்ளது 


5 


பக்கம்‌ 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - ஆகாய்‌ 
ஆகாய்‌ 


1. நேபுகாத்நேச்சார்‌ அழித்துப்போட்டிருந்த எருசலேம்‌ தேவாலயத்தை, யூதர்கள்‌ 
திரும்பவும்‌ கட்டுவதற்கு கோரேஸ்‌ ராஜா, அவர்களுக்கு அனுமதி 
கொடுத்திருந்தான்‌ என்று நாம்‌ எஸ்றாவின்‌ புத்தகத்தில்‌ கற்றுக்கொண்டோம்‌. 


2. அப்பொழுது யெசுவாவும்‌, செருபாபேலும்‌, சில ஆயிரக்கணக்கான 
யூதர்களுடன்‌ எருசலேமுக்குத்‌ திரும்பினார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆலயக்‌ கட்டுமான வேலையை ஆரம்பித்தபோது, உள்ளூர்‌ மக்களில்‌ சிலர்‌ 


அதை எதிர்த்தனர்‌. அந்த வேளையில்‌, பாபிலோனில்‌ கோரேஸ்‌ ராஜா 
மரித்து, அர்தசஷ்டா என்பவன்‌ ஆட்சிக்கு வந்திருந்தான்‌. அவன்‌ அந்த 
எதிர்ப்பின்‌ நிமித்தம்‌ தேவாலயக்‌ கட்டுமானப்பணியை உடனடியாக நிறுத்தி 
விட்டான்‌. சுமார்‌ பதினாறு ஆண்டுகள்‌, யெசுவாவாலும்‌, செருபாபேலாலும்‌ 


அந்த வேலையைத்‌ தொடர்ந்து செய்யமுடியவில்லை. 


3. அடுத்து, இடண்டாவது, தரியு ராஜா என்பவன்‌, பாபிலோனின்‌ ராஜாவான 
போதுதான்‌, தேவாலயத்தைக்‌ கட்டுவதற்குத்‌ திரும்பவும்‌ அனுமதி கொடுத்தான்‌. 


4. அப்பொழுது, யெசுவா, செருபாபேல்‌ மற்றும்‌ யூதர்கள்‌ ஆகியோரைத்‌ 
தேவாலயக்‌ கட்டுமானப்‌ பணியைக்‌ குறித்து அசதியாக இராமல்‌, அந்த 
வேலையைத்‌ துரிதமாகச்‌ செய்ய, அவர்களை உற்சாகப்படுத்தியவர்கள்‌ தான்‌, 
ஆகாய்‌ மற்றும்‌ சகரியா தீர்க்கதரிசிகள்‌ ஆவர்‌. 
அவர்களை ஆகாய்‌ எப்படி உற்சாகப்படுத்தினான்‌? 

- ஆகாய்‌ 1:47 - ஒரு எச்சரிப்பின்‌ மூலம்‌ 

அந்த  எச்சரிப்பைக்‌ கேட்ட யெசுவாவும்‌, செருபாபேலும்‌ ஆலயக்‌ 
கட்டுமானப்பணியை மீண்டும்‌ ஆரம்பித்தார்கள்‌. - ஆகாய்‌ 1:14. கர்த்தரும்‌ 
அந்த வேலையை முடிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தினார்‌. 

எப்படி? - ஆகாய்‌ 2:3,4,9. 


5. அடுத்து, ஆகாய்‌ 2:9ல்‌ - முந்தின ஆலயத்தின்‌ மகிமையைப்‌ பார்க்கிலும்‌, 
பிந்தின ஆலயத்தின்‌ மகிமை பெரிதாயிருக்கும்‌ என்று தேவன்‌ கூறினார்‌. ஏன்‌? 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சாலொமோன்‌ கட்டியிருந்த அந்த 
ஆலயத்துக்குள்‌ அல்ல - அடுத்த சில நூற்றாண்டுகள்‌ கழித்து யெசுவாவாலும்‌, 
செருபாபேலாலும்‌ புதுப்பித்துக்கட்டப்பட இருந்த, அந்தப்‌  பிந்தின 
ஆலயத்திற்குள்ளேயே பிரவேசிப்பார்‌ என்பதால்தான்‌ தான்‌, பிந்தின 
ஆலயத்தின்‌ மகிமை பெரிதாயிருக்கும்‌ என்று கூறுகிறார்‌. இயேசுவானவர்‌ 
செல்லுகிற இடங்களிலெல்லாம்‌, அவருடைய மகிமையும்‌ தொடர்ந்து வரும்‌ 
என்பதே இந்த வசனத்தின்‌ அர்த்தமாகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - சகரியா - பக்கம்‌ 


சகரியா 


1. யெசுவா, செருபாபேல்‌ மற்றும்‌ யூதா ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்கு 


தேவன்‌ ஆகாயைப்‌ பயன்படுத்தியதுபோலவே, சகரியாவை எப்படிப்‌ 
பயன்படுத்தி யெசுவாவையும்‌, செருபாபேலையும்‌ உற்சாகப்படுத்தினார்‌ ? 


. சகரியா 3:1-3 - தேவன்‌ தனக்கு ஒரு தரிசனம்‌ கொடுத்ததாக சகரியா 
யெசுவாவிடம்‌ கூறினான்‌. 

அது என்ன தரிசனம்‌? - அந்தத்‌ தரிசனத்தில்‌, யெசுவா அழுக்கு வஸ்திரம்‌ 
தரித்தவனாய்‌, தேவதூதனுக்கு முன்பாக நிற்பதைத்‌, தான்‌ கண்டதாகச்‌ சகரியா 


கூறினான்‌. 


யெசுவாவைச்‌ சுற்றி நின்றவர்களிடம்‌, அந்தத்‌ தேவதூதன்‌, யெசுவாவுக்குச்‌ 
சுத்தமான வஸ்திரங்களையும்‌, தலையில்‌ வைப்பதற்குச்‌ சுத்தமான தலைப்‌ 
பாகையையும்‌ கொடுக்கும்படிச்‌ சொன்னபோது, யெசுவாவின்‌ வலது பக்கத்தில்‌ 
நின்றுகொண்டிருந்த சாத்தான்‌, அதைத்‌ தடுக்க முயற்சி செய்தான்‌. ஆனால்‌ 
தேவதூதன்‌, “தேவன்‌ உன்னைக்‌ கடிந்துகொள்வாராக”, என்று சொன்னவுடன்‌, 
யெசுவாவுக்குச்‌ சுத்தமான வஸ்திரங்கள்‌ தரிப்பிக்கப்பட்ட ன, என்ற ஒரு 
தரிசனத்தையே தான்‌ கண்டதாகக்‌ கூறினான்‌. 


அதன்‌ அர்த்தம்‌ என்ன? - யெசுவாவிடம்‌ காணப்பட்ட சோம்பல்‌ அவனை விட்டு 
அக்றப்பட்டுவிட்டது. எனவே அவன்‌ அந்த ஆலயக்‌ கட்டுமானப்பணியை, 
விரைவாகச்‌ செய்துமுடிக்கவேண்டும்‌ என்பதையே காட்டியது. இப்படியாக 
யெசுவா சகரியாவால்‌ உற்சாகப்படுத்தப்பட்டான்‌. 


. அப்படியே, செருபாபேல்‌ எப்படி சகரியாவால்‌ உற்சாகப்படுத்தப்பட்டான்‌? - 
சகரியா 4:6,99 மற்றும்‌ 10. - தேவாலயத்தின அஸ்திபாரத்தைப்‌ போட்ட 
செருபாபேலின்‌ அதே கைகளே, தேவாலயத்தின கட்டுமானப்‌ பணியை 
முடிக்கவும்‌ செய்யும்‌ என்றும்‌ தேவன்‌ அவனிடம்‌ சொன்னதாகச்‌ சகரியா 
கூறினான்‌. 


அப்படி முடிப்பதற்கு செருபாபேலின்‌ பலத்தினால்‌ அல்ல தேவ 
ஆவியானவரே, தம்முடைய பலத்தை அவனுக்குத்‌ தந்து, அந்த கட்டிடப்‌ 
பணியைத்‌ துரிதமாக நிறைவேற்றி முடிக்க, உதவி செய்வார்‌ என்றும்‌ கூறி, 


அவனை உற்சாகப்படுத்தினான்‌. 


7 


பக்கம்‌ 8 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - சகரியா 


4. 


i. 


ii. 


iii. 


iv. 


ஜனங்களை சகரியா எப்படி உற்சாகப்படுத்தினான்‌? - சகரியா 8:22,23 - 
அவர்கள்‌ கட்டும்‌ ஆலயத்தில்‌, பல தேசங்களிலிருந்தும்‌ புறஜாதி மக்கள்‌ கூடி 
வந்து, கர்த்தரை மகிமைப்படுத்தும்‌ நாள்‌, வெகு விரைவிலேயே இருக்கும்‌ 


என்று கூறி, அவர்களை உற்சாகப்படுத்தினான்‌. 


இன்னுமாக, அப்படி மற்ற தேசங்களிலிருந்து வரும்‌ ஜனங்களில்‌ பத்து பேர்‌ 
யூதர்களாகிய உங்களின்‌ ஒவ்வொருவனுடைய  வஸ்திரத்தொங்கலையும்‌ 
பிடித்துக்கொண்டு, தேவன்‌ உங்களுடன்‌ கூட இருக்கிறார்‌. எனவே 
அவருடைய ஆசீர்வாதம்‌ எங்களுக்கும்‌ கிடைக்கும்படி, நாங்களும்‌ உங்களோடு 
சேர்ந்து, கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ளுவோம்‌ என்று சொல்லும்‌ நாட்கள்‌ வெகு 
விரைவிலேயே வரும்‌ என்றும்‌ சொல்லி, சகரியா அந்த யூத ஜனங்களையும்‌ 
உற்சாகப்படுத்தினான்‌. 


சகரியாவின்‌ இந்த வார்த்தைகளால்‌, யெசுவாவும்‌, செருபாபேலும்‌, ஜனங்களும்‌ 
உற்சாகமடைந்து, தேவாலயத்தை திரும்பவுமாகச்‌ சீக்கிரத்திலேயே கட்டி 
முடித்தார்கள்‌. 


மேலும்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றிய பல 
தீர்க்கதரிசனங்களையும்‌ தேவன்‌, சகரியா மூலம்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌. - 
எப்படி??? - 

முதலாவதாக, சகரியா 3:8, 612, - தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ கட்டி 
எழுப்புவதற்காக “தேவனுடைய கிளையாக? அதாவது கர்த்தருடைய 
தற்சொரூபமாகக்‌ கர்த்தராகிய இயேசு பிறப்பார்‌ - கொலோசேயர்‌ 1:15,16 - 
என்று சகரியா மூலம்‌ தேவன்‌ அறிவிக்கிறார்‌. 


இரண்டாவதாக, சகரியா 9:9 - கர்த்தராகிய இயேசு, ஒரு நாளில்‌ கழுதையின்‌ 
மேலும்‌, கழுதைக்‌ குட்டியாகிய மறியின்‌ மேலும்‌ ஏறி பவனியாக வருவார்‌ 
என்றும்‌ இன்னொரு தீர்க்கதரிசனத்தையும்‌ தேவன்‌ சகரியா மூலமாக 
வழங்கினார்‌. அது இயேசுவானவர்‌ சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு 
முந்தின ஓய்வு நாளில்‌, நிறைவேறியது - மத்தேயு 21:4,5. 


மூன்றாவதாக, சகரியா 11:12,13 - கர்த்தராகிய இயேசு ஒருவனால்‌ காட்டிக்‌ 
கொடுக்கப்படுவார்‌ என்ற தீர்க்கதரிசனத்தையும்‌, தேவன்‌ சகரியா மூலம்‌ 
அறிவிக்கிறார்‌ - மத்தேயு 27:3-8 

நான்காவதாக, சகரியா 14:47 - கர்த்தராகிய இயேசுவின்‌ இரண்டாம்‌ 


வருகையின்போது சம்பவிக்க இருக்கும்‌ பல காரியங்களையுமே, தேவன்‌ 
சகரியா மூலம்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 4 - பகுதி 6 - பழைய ஏற்பாடூ - மல்கியா - பக்கம்‌ 9 


மல்கியா 


. ஆகாய்‌, சகரியா ஆகியோருடைய ஊழியத்துக்குச்‌ சுமார்‌ பதினைந்து 
வருடங்களுக்குப்‌ பின்பு, மல்கியா, யூதா ஜனங்களுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தான்‌. 


. தேவனுடைய நாமத்தை அசட்டைபண்ணிக்கொண்டிருந்த  ஆசாரியர்களை, 
மல்கியா எப்படி கடிந்துகொண்டான்‌? - மல்கியா 1:6, 2:7,8 


. பாபிலோனின்‌ சிறைவாசத்திலிருந்து திரும்பி இருந்த யூதர்களும்‌, தங்களுடைய 
துன்மார்க்கமான ஜீவியத்தால்‌, தசமபாகம்‌ செலுத்துவதையும்‌, தேவனுக்குக்‌ 
காணிக்கை கொடுப்பதையும்‌ நிறுத்திவிட்டிருந்தார்கள்‌. இதனால்‌ ஆசாரியர்கள்‌, 
கங்களுடைய ஆசாரியப்பணியிலிருந்து விலகி, தங்கள்‌ பிழைப்புக்காக, 


உலகப்பிரகாரமான வேலைகளைப்‌ பார்த்து வந்தார்கள்‌. 


. எனவே மல்கியா அந்த ஜனங்களைக்‌ கடிந்துகொண்டு, தங்கள்‌ தசம 
பாகங்களையும்‌, காணிக்கைகளையும்‌ தேவனுக்குத்‌ திரும்பவும்‌ கொண்டு 
வரச்செய்தான்‌. - மல்கியா 3:8-10 


இன்னுமாக, புறஜாதி பெண்களைத்‌ திருமணம்‌ செய்யும்படிக்கு, தங்கள்‌ சொந்த 
மனைவிமாரைத்‌ தள்ளிவிட்டிருந்த யூத ஜனங்களையும்‌ மல்கியா, கடுமையாகக்‌ 
கடிந்துகொள்ளுகிறான்‌. 


இந்தத்‌ துரோகத்தை தேவன்‌ வெறுக்கிறார்‌ என்றும்‌, ஒவ்வொரு மனிதனும்‌ தன்‌ 
இளவயதில்‌ திருமணம்‌ செய்துகொண்ட அந்த ஒரே மனைவியோடேயே தன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ வாழ்ந்து வருவதையே தேவன்‌ விரும்புகிறார்‌, என்றும்‌ 
போதிக்கிறான்‌ - மல்கியா 2:11,13-16. 


இந்தக்‌ காரியம்‌, ஒவ்வொரு விசுவாசியும்‌, தன்‌ வாழ்க்கை முழுவதும்‌ 
கட்டாயமாகக்‌ கடைபிடிக்கவேண்டிய ஒரு கண்டிப்பான ஒழுங்காகும்‌. 


மல்கியா 4:5 - இன்னுமாக, இயேசுவானவரை இந்த பூமியில்‌, ஒரு பாலகராகப்‌ 
பிறக்கும்படி, கர்த்தர்‌ அவரை அனுப்புவதற்கு முன்பாக, எலியாவின்‌ 
ஆவியையுடைய ஒரு தீர்க்கதரிசியை அவர்‌ அனுப்பப்போவதாகவும்‌, மல்கியா 
அறிவிக்கிறான்‌. அப்படியே யோவான்‌ ஸ்நானகன்‌ இயேசுவானவரின்‌ மனிதப்‌ 
பிறப்புக்கு முன்பாகப்‌ பிறந்தான்‌. 


இப்படியே இந்த பதினாறு தீர்க்கதரிசிகளும்‌ அறிவித்திருந்த அனைத்து 
தீர்க்கதரிசனங்களுமே கொஞ்சம்‌ கூட பிசகாமல்‌ நிறைவேறின. 


பழைய ஏற்பாடின்‌ ஒவ்வொரு புத்தகத்தின்‌ சில மையக்கருத்துக்களை 
நாம்‌ இதுவரையில்‌ கற்றுக்கொள்ளச்‌ செய்த கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌. 


தொடர்ந்து நாம்‌ புதிய ஏற்பாடின்‌ புத்தகங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளுமுன்பு, பழைய ஏற்பாடின்‌ புத்தகங்கள்‌ நம்முடைய 
தனிப்பட்ட வாழ்க்கையில்‌ எழுப்புதலடைவதற்கு நம்முடைய அன்றாட 
நடைமுறை வாழ்க்கைகளில்‌, நமக்கு என்னென்ன ஆலோசனைகளை 
யெல்லாம்‌ போதிக்கின்றன என்பதை அடுத்த சுமார்‌ 2 வாரங்களுக்கு 
கற்றுக்கொண்டுவிட்டு, பின்பு புதிய ஏற்பாடின்‌ புத்தகங்கத்தை 
தொடர்ந்து கற்றுக்கொள்ளுவோம்‌. 


கர்த்தர்‌ உங்களை ஆசீர்வதிப்பாராக!!! 


